TAMILS' INFORMATION 


றிமுகவிழா 


13 2-3) ந்தப்‌ | 


8 
ம்‌ 
ன்‌ 
6 
6 


மல்‌ 


ரொறன்ரோவில்‌ டொமினிக்‌ ஜீவாவின்‌ ' 


இது ஒரு மாதாந்த தகவல்‌ மஞ்சரி A Monthly Information Digest 





ட? 3 2] 8/7 8/1 5) 8 190/1 ;31 512, ] 


i FROM THE EDITOR 





னிமனித வாழ்க்கைக்கும்‌, சமுதாய 

வளர்ச்சிக்கும்‌ வெகுஜன தொடர்புச்‌ 
சாதனங்கள்‌ இன்றியமையாதவை. நவீன 
விஞ்ஞான வளர்ச்சியின்‌ காரணமாக, 
மின்தொடர்புச்‌ சாதனங்கள்‌, அச்சுத்‌ 
தொடர்புச்‌ சாதனங்களுடன்‌ போட்டியிட்டுக்‌ 
கொண்டிருக்கும்‌ காலத்தில்‌ நாம்‌ வாழ்ந்து 
கொண்டிருக்கின்றோம்‌. 






"J TAMILS" INFORMATION _) 









Established 
February 1991 



















P.O. Box -3 
Station 'F' 


Toronto, On. M4Y 2L4 ஆயிரக்கணக்கான வானொலி 


நிகழ்ச்சிகளும்‌, தொலைக்காட்சி 
நிகழ்ச்சிகளும்‌ உலகம்‌ பூராவும்‌ இயங்கிக்‌ 
கொண்டிருக்கின்றன. இருப்பினும்‌, மக்கள்‌ 
பத்திரிகைகளை வாசிக்கும்‌ பழக்கமும்‌, 
அவைகளில்‌ நம்பிக்கை வைக்கும்‌ 
தன்மையும்‌ அதிகரித்துக்‌ கொண்டே 
செல்கின்றதேயல்லாமல்‌ குறைந்ததாகத்‌ 
தெரியவில்லை. இது எதனைக்‌ 
காட்டுகின்றது? 






Phone: (416) 920-9250 
Fax: (416) 757-7399 
























Produced by 
Eelam Thamil 
Information Centre 
(ETHIC) of Toronto 
& 

Catholic 
Cross-Cultural Services, 

Metro Region 


















“பத்திரிகை காலத்தின்‌ கண்ணாடி' என்பது 
ஒரு முதுமொழி. வாசிப்பு என்பது மனித 
வளர்ச்சியின்‌ மூலவேர்‌. “வாசிக்க வாசிக்க 
மனிதன்‌ அறிஞனாகிறான்‌' என்ற 
பொன்மொழி உண்மை மொழியாகும்‌. 
அவ்வகையில்‌ பத்திரிகையாளனின்‌ பணி 
மக்கள்‌ பணியாக மதிப்புப்‌ பெறுகின்றது. 









Published by 
Thamil Information 
Research Unit (THIRU) 
& 

Ahilan Associates 






பத்திரிகையாளன்‌ எனப்படுபவன்‌ மக்களை 
நேசிப்பவனாக இருக்க வேண்டும்‌. 
மக்களால்‌ விரும்பப்படுபவனாக இருக்க 
வேண்டும்‌. மக்களை விட்டு விலகிச்‌ 
செல்பவனாகவோ அல்லது மக்களால்‌ 
வெறுக்கப்படுபவனாகவோ இருக்கக்‌ 
கூடாது. 


Editor in chief 
Thiru S. Thiruchelvam 











Associate Editor 
Ranji Thiru 










Assistant Editors 
Sasi Pathmanathan 
V. Vivekananthan ஈழத்தமிழர்களின்‌ இரண்டாவது 
தாயகமாகியிருக்கும்‌ கனடிய நாட்டில்‌ 
தமிழ்ப்‌ பத்திரிகைகளின்‌ வளர்ச்சி 
அபரிதமானது. இதற்குக்‌ காரணம்‌ எமது 
மக்களின்‌ வாசிப்பு ரசனையே. 
இலங்கையில்‌, தலைநகருக்கு வெளியே 
தினசரிப்‌ பத்திரிகைகளை வெளியிட்ட 
ஒரேயொரு பிரதேசம்‌ யாழ்ப்பாணம்தான்‌. 
ஈழநாடு, முரசொலி, உதயன்‌, ஈழநாதம்‌ 
ஆகிய நான்கு தினசரிகள்‌ சமகாலத்தில்‌ 
வெளிவந்தன என்பது பழங்கதையல்ல. 
எம்மக்களுக்கு இயற்கையாகவுள்ள 
செய்தி-இலக்கிய அறிவார்வம்‌ 
பத்திரிகைகளின்‌ வளர்ச்சிக்கு 
உறுதுணையாக அமைந்தது. 

















General Manager 
S.T. Singam 







Production Asst. 
N. Kumaradasan 










Circulation Assts. 
P. Balakumar 
P. Sivasubramaniam 

P. Sivakumaran 

























Typesetting 
Layout & Design 
Ahilan Associates 







Technical Support 
Haran Graph & 
V. L. Ananth 


கனடியத்‌ தாயின்‌ மடியில்‌ சுமார்‌ பத்துத்‌ 
தமிழ்ப்‌ பத்திரிகைகள்‌ இதுவரை பிரசவம்‌ 
கண்டுள்ளன. காலவோட்டத்தில்‌ சிசு 
மரணமாகவும்‌, இயற்கை மரணமாகவும்‌, 
தற்கொலையாகவும்‌, ஒரு கைக்குள்‌ 
அடங்கக்‌ கூடியவை கண்களை 
மூடிவிட்டன. தற்போது ஐந்து வாராந்தப்‌ 
பத்திரிகைகள்‌ வெளிவருகின்றன. 
இவைகளுக்குள்‌ ஒத்துப்போகக்கூடிய சில 
தன்மைகள்‌ இருப்பதைக்‌ கவனிக்கக்‌ 
கூடியதாகவுள்ளது. 

தமிழ்‌ மக்களால்‌, தமிழர்களுக்கென, 

















Printers 
Ahilan Associates 
(416) 920-9250 









PUBLISHED 
MONTHLY 
4000 Copies 


தமிழர்‌ தகவல்‌ 


தமிழ்‌ மொழியில்‌ வெளியிடப்பெறும்‌ 
பத்திரிகைகள்‌ முதலில்‌ 


தமிழுணர்வுள்ளவையாக இருக்க வேண்டும்‌. 


ஆங்கிலத்தில்‌ பல்லாயிரக்‌ கணக்கில்‌ 
வெளிவரும்‌ தேசிய/சர்வதேசப்‌ 
பத்திரிகைகள்‌ கூறுவதைப்போல, நடுநிலை” 
என்றும்‌, அது இது என்றும்‌ 'சுத்துமாத்து' 
தேவையில்லை. 


'நடுநிலை'க்கு முன்பாக “நாட்டுநிலை'யை 
மனதில்‌ கொள்ள வேண்டும்‌. எங்கள்‌ நாடு, 
எங்கள்‌ இனம்‌, எங்கள்‌ மக்கள்‌ என்பவை 
களை நாம்‌ மறந்து விடக்கூடாது. தமிழ்‌ 
மக்களுக்குத்‌ தேவை யாவை? தெரிந்தும்‌ 
தெரியாததுபோல 'பம்பாத்து' தேவையில்லை. 


அராஜக அரசாங்க ஊதுகுழல்களாகவும்‌, 
கொட்டு மேளங்களாகவும்‌ இங்குள்ள 
தமிழர்களின்‌ வெகுஜனத்‌ தொடர்புச்‌ 
சாதனங்கள்‌ மாறவேண்டிய தேவையில்லை. 
இராணுவ ஆக்கிரப்புக்‌ காலங்களில்கூட 
வடபகுதித்‌ தமிழ்த்‌ தினசரிகள்‌ சோரம்‌ 
போகாதிருந்தன என்பதை இவ்வேளையில்‌ 
அழுத்திக்கூறவே விரும்புகின்றோம்‌. 


நச்சுக்‌ குளிசைக்கு இனிப்புத்‌ தடவி, 
வாழைப்பழத்தில்‌ ஊசி ஏற்றுவதுபோன்று 
சில செய்திகளை நாசூக்காகச்‌ சிலர்‌ 
காற்றில்‌ தவழ விடுகின்றனர்‌. “காற்றோடு 
காற்றாக'ச்‌ செய்திகள்‌ சுமந்து செல்லும்‌ 
விஷக்‌ கிருமிகள்‌, நாம்‌ சுவாசிக்கும்‌ சுத்தக்‌ 
காற்றினை மாசுபடுத்துகின்றன. 


நச்சு வாயு எமது மக்களைச்‌ சென்றடை- 
வதைத்‌ தடுக்க இங்குள்ள பத்திரிகையாளர்‌ 
களின்‌ துரிதமான பணியும்‌ பங்களிப்பும்‌ 
இன்றியமையாதது. யோகர்‌ சுவாமிகள்‌ 
சொன்னதுபோல, உண்மையை உண்மை 
யாக எழுதுங்கள்‌!'. சிலரது வேஷங்கள்‌ 
கலையவாவது இது உதவலாம்‌. 


அண்மையில்‌ இங்கு நடைபெற்ற சில 
நிகழ்ச்சிகளில்‌ தமிழ்ப்‌ பத்திரிகைகளின்‌ 
ஆசிரியர்கள்‌ ஒரே மேடையில்‌ கலந்து 
கொண்டதைப்‌ பார்க்கும்போது ஒரு 
“நம்பிக்கை கோடு' துல்லியமாகத்‌ 
தெரிகின்றது. இந்த “வெளிச்சம்‌” சிலருக்கு 
அச்சத்தையும்‌ கொடுக்கலாம்‌. 


“பத்திரிகைகளுக்குள்‌ போட்டியிருக்கலாம்‌. 
ஆனால்‌ பத்திரிகையாளர்களுக்குள்‌ 
போட்டியிருக்கக்கூடாது” என்பதை 
நிரூபிப்பதுபோல, இணக்கப்பாடு கொண்ட 
ஏழு அச்சுத்‌ தொடர்புச்‌ சாதனங்கள்‌ 
ஒன்றிணைந்து, ஈழத்தமிழ்‌ அகதிகளது 
புனர்வாழ்வுக்கான “விடுதலைத்‌ தென்றல்‌ 
நிகழ்ச்சியை ஒழுங்கு செய்துள்ளதானது, 
இவர்களுக்கிடையிலான இணைந்த 
செயற்பாட்டுக்கு முதற்படியாக 
அமையட்டும்‌. 


அடம்பன்‌ கொழுயும்‌ 
திரண்டால்‌ மிடுக்கு! 
எஸ்‌ திருச்செல்வம்‌ 


| தமிழர்‌ . | 
| தகவல) 


TAMILS' INFORMATION _| 


ஸ்தரயிதம்‌ 
பெய்ரவரி 1991 


மூகஹி 
P.O. Box - 3 


Station 'F' 
Toronto, On. M4Y 2L4 




























போன்‌ : (416) 920-9250 
பக்ஸ்‌ :(416) 757-7399 


துயாரிய்யு 
ஈழத்தமிழர்‌ தகவல்‌ 
நிலையம்‌ - ரொறன்ரோ 
& 
கத்தோலிக்க 
பல்கலாசார சேவைகள்‌, 
'மெற்றோ' ரொறன்ரோ 


வெளியீடு 
தமிழர்‌ தகவல்‌ 
ஆய்வுப்‌ பிரிவு 
& 
அகிலன்‌ அசோஷியேற்ஸ்‌ 


பிரதம ஆசிரியர்‌ 
எஸ்‌ . (திரு) திருச்செல்வம்‌ 





















































இணை ஆசிரியர்‌ 
றஞ்சி திரு 
உதவி ஆசிரியர்கள்‌ 
சசி பத்மநாதன்‌ 
வே. விவேகானந்தன்‌ 
























பொது முகாமையாளர்‌ 
எஸ்‌. ரி. சிங்கம்‌ 












தயாரிப்பு உதவியாளர்‌ 
என்‌. குமாரதாஸன்‌ 
விநியோக உதவியாளர்கள்‌ 
ப. பாலகுமார்‌ 


ப. சிவசுப்பிரமணியம்‌ 
பொன்‌. சிவகுமாரன்‌ 


ஒளி அச்சு 
வடிவமைப்] 
அகிலன்‌ அசோஷியேற்ஸ்‌ 


தொழில்நுட்ப உதவி 
ஹரன்‌ கிறாப்‌ & 
வி. எல்‌. ஆனந்த்‌ 


ச சுப்பகிட்‌ 


அகிலன்‌ அசோஷியேற்ஸ்‌ 
(416) 920-9250 



















































































மாதாந்த வெளியீடு 
4000 பிரதிகள்‌ 





TAMILS' INFORMATION 








Fingerprinting and 
Photographing at the 
Etobicoke CIC 


As of June 17,1996, Etobicoke Canada 
Immigration Centre (CIC) begins a six 
month pilot project relating to the finger- 
printing and photographing activity con- 
ducted at the Centre. All refugee 
claimant clients who are fingerprinted 
and photographed are bound by the 
terms of the pilot for its duration. 
Essentially, there are only two changes 
that affect refugee claimant clients. 


First, the individuals performing the fin- 
gerprinting and photographing are now 
employees of a private firm under con- 
tract to the CIC. These employees have 
obtained the necessary security clear- 
ances. 


Second, refugee claimant clients can, for 
a $5.00 fee, choose to purchase the 6 
additional photographs required for 
claim processing from the private firm 
while attending fingerprinting and pho- 
tographing appointments. 


As you are aware, refugee claimant 
clients are required to provide up to 81% 
photographs per person along with a 
refugee application kit. Clients who 
choose to purchase photographs from the 
private fingerprinting company may find 
the service more convenient and less 
expensive. 


Other than these two points, there are no 
significant changes affecting refugee 
claimant clients under the pilot project. 
Fingerprinting and photographing 
remains necessary for the purposes of 
conducting identity and criminality 
checks, and in order to issue a form 
allowing those claimants who require 
assistance to apply for social service 
benefits. 


The activity takes place on the premises 
of Etobicoke CIC, every morning from 
8:00 a.m to 11:00 a.m, Monday through 
Friday. All scheduling of initial finger- 
printing and photographing continues to 
be initiated by the CIC (with the excep- 
tion of appointments for receipts, where 
required, which are scheduled by the pri- 
vate fingerprinting company). 


| 














எற்றோபிக்கோ குடிவரவு நிலையத்தில்‌ 
அகதிகளின்‌ கைவிரல்‌ அடையாளங்களும்‌ 
புகைப்படங்களும்‌ எடுக்கப்படுகின்றன 











குடிவரவுத்‌ திணைக்களம்‌ அடிக்கடி பல 
பரீட்சார்த்தத்‌ திட்டங்களை நடைமுறைக்குக்‌ 
கொண்டு வருவதை அண்மைக்‌ காலங்களில்‌ 
அவதானிக்கக்‌ கூடியதாகவுள்ளது. கனடா 
முழுவதற்குமான (கியுபெக்‌ தவிர்ந்த) 
லான்டிங்‌ விண்ணப்பங்களைப்‌ பரசீலிக்கும்‌ 
வேலை அல்பேர்ட்டாவிலுள்ள வெகர்வில்‌ 
என்ற இடத்துக்கு மாற்றம்‌ செய்யப்பட்ட 
பின்னரே புதிய பரீட்சார்த்தத்‌ திட்டங்கள்‌ 
அமலுக்கு வர ஆரம்பித்தன. 


ரொறன்ரோ மத்திய குடிவரவு நிலையம்‌ 
(443 University Avenue) குடிவரவுடன்‌ 
சம்பந்தப்பட்ட சகல விண்ணப்பப்‌ 
பத்திரங்களையும்‌ விநியோகிக்கும்‌ 
அலுவலகமாக இயங்கி வருகின்றது. 
வேலை நாட்களில்‌ எவரும்‌ 
முன்னறிவிப்பின்றி நேரடியாகச்‌ சென்று 
எந்தப்‌ பத்திரத்தையும்‌ பெற்றுக்கொள்ளலாம்‌. 
ஆனால்‌ மேல்மாடிகளிலுள்ள 
அதிகாரிகளைச்‌ சந்திக்க முடியாது. 
திணைக்களத்திலிருந்து 
உத்தியோகபூர்வமாக அழைப்பு வந்தால்‌ 
மட்டுமே மேல்மாடி அதிகாரிகளைச்‌ சென்று 
சந்திக்க முடியும்‌. 

ஸ்காபரோவிலுள்ள குடிவரவு அலுவலகம்‌ 
மூடப்பட்ட நிலையமாக இயங்குகின்றது. 
அழைப்புப்‌ பெற்றவர்கள்‌ மட்டுமே அங்கு 
செல்ல முடியும்‌. தேக்க நிலைக்‌ 
கோவைகள்‌, பாதுகாப்புத்‌ துறையுடன்‌ 
சம்பந்தப்பட்ட கோவைகள்‌ ஆகியவற்றின்‌ 
பரிசீலனை நிலையமாக, மட்டுப்படுத்தப்பட்ட 
ஊழியர்களுடன்‌ இது இயங்கி வருகின்றது. 


இந்த வரிசையில்‌ எற்றோபிக்கோ (கிப்ளிங்‌ 
சப்வேக்கு அருகாமையில்‌) குடிவரவு 
நிலையம்‌ மட்டும்‌ பொதுமக்கள்‌ விரும்பிய 
நேரத்தில்‌ சென்று வரக்கூடிய ஒரு 
அலுவலகமாகக்‌ கடந்த சில வருடங்களாக 
இயங்கி வருகின்றது. இந்த நிலையத்தின்‌ 
பிரதான பணி “லான்டட்‌” பத்திரம்‌ 
வழங்குவதாகும்‌. வெகர்வில்‌ மத்திய 
நிலையத்தில்‌ பரசீலனை செய்யப்படும்‌ 
விண்ணப்பங்கள்‌ வைத்திய, பாதுகாப்பு, 
அடையாள நிரூபண வேலைகள்‌ முடிவுற்ற 
பின்னர்‌ எற்றோபிக்கோ நிலையத்துக்கு 
அனுப்பப்படுகின்றன. சம்பந்தப்பட்டவர்களை 
அழைத்து “லான்டட்‌” பத்திரம்‌ 
வழங்கப்படுகின்றது. 

இந்த நிலையத்தின்‌ பணிகளில்‌ 
அண்மையில்‌ மாற்றங்கள்‌ 
கொண்டுவரப்பட்டுள்ளன. முதலாவது, ஜூன்‌ 
மாதம்‌ மூன்றாம்‌ திகதியிலிருந்து, முற்பகல்‌ 
11.45 முதல்‌ பகல்‌ 1:00 மணி வரை 
அலுவலகம்‌ மூடப்படுகின்றது. இதனை 
அனைவரும்‌ கவனத்தில்‌ கொள்வது நல்லது. 





இரண்டாவது, ஒரு பரீட்சார்த்தத்‌ 
திட்டமாகும்‌. ஆரம்பத்தில்‌ ஆறு 
மாதங்களுக்கு இது நடைமுறையிலிருக்கும்‌ 
என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 

ஜுன்‌ மாதம்‌ 17ம்‌ திகதி இந்தப்‌ பரீட்சார்த்தத்‌ 
திட்டம்‌ நடைமுறைக்கு வந்தது. 
அகதிநிலைக்‌ கோரிக்கையாளர்களது 
கைவிரல்‌ அடையாளங்கள்‌, புகைப்படங்கள்‌ 
ஆகியவற்றை எற்றோபிக்கோ குடிவரவு 
நிலையத்தில்‌ ஒரே சமயத்தில்‌ எடுப்பதே 
இந்தத்‌ திட்டம்‌. கனடா குடிவரவு நிலையம்‌ 
இந்தப்‌ பணிகளுக்காகத்‌ தனியார்‌ 
நிலையமொன்றுடன்‌ ஒப்பந்தம்‌ செய்து 
அவர்களிடம்‌ இதனை ஒப்படைத்துள்ளது. 
இதுவரை காலமும்‌ கைவிரல்‌ அடையாளம்‌ 
எடுப்பதைக்‌ குடிவரவுத்‌ திணைக்கள 
அதிகாரிகளே மேற்கொண்டு வந்தனர்‌. 
தனியார்‌ நிலையத்தினர்‌ இப்பணிகளைச்‌ 
செய்வதற்கான பாதுகாப்புக்கு உத்தரவாதம்‌ 
வழங்கப்பட்டுள்ளது. கைவிரல்‌ அடையாளம்‌ 
எடுக்கச்‌ செல்லும்போதே அகதிநிலைக்‌ 
கோரிக்கையாளர்கள்‌ ஆறு புகைப்படப்‌ 
பிரதிகளை ஐந்து டாலர்கள்‌ கட்டணத்தில்‌ 
பெற்றுக்‌ கொள்ள ஏற்பாடு 
செய்யப்பட்டுள்ளது. அவர்களது 
விருப்பத்தின்‌ பேரிலேயே புகைப்படங்கள்‌ 
எடுக்கப்படும்‌. தற்போது, ஒவ்வொரு 
அகதிநிலைக்‌ கோரிக்கையாளரும்‌ தங்களது 
அகதிக்‌ கோரிக்கை விண்ணப்பத்துடன்‌ ஆறு 
புகைப்படப்‌ பிரதிகளை இணைக்க 
வேண்டுமென்பதைக்‌ கவனிக்க வேண்டும்‌. 
ஆதலால்‌, கைவிரல்‌ அடையாளம்‌ எடுக்கும்‌ 
வேளையிலேயே புகைப்படங்களையும்‌ 
பெறுவது சம்பந்தப்பட்ட அகதிகளுக்கு 
நேரத்தைச்‌ சேமிப்பதுடன்‌, மலிவாகவும்‌ 
புகைப்படம்‌ எடுக்க உதவுகின்றது. 
ஒவ்வொரு அகதியினதும்‌ பாதுகாப்பு 
அறிக்கையைப்‌ பெறவும்‌, ஆளடையாளத்தை 
நிரூபிக்கவும்‌ கைவிரல்‌ அடையாளமும்‌, 
புகைப்படங்களும்‌ அவசியம்‌. அத்துடன்‌, 
அகதிகள்‌ தங்களது சமூக உதவிப்‌ 
பணத்தைப்‌ பெறுவதற்கு குடிவரவுத்‌ 
திணைக்களம்‌ அதற்கான படிவத்தையும்‌ 
வழங்குவதற்கு கைவிரல்‌ அடையாளமும்‌, 
புகைப்படங்களும்‌ அத்தியாவசியம்‌. 
இல்லையேல்‌ சமூக நல உதவி எதனையும்‌ 
பெறமுடியாது. எற்றோபிக்கோ குடிவரவு 
நிலையத்தில்‌ வேலை நாட்களில்‌ காலை 
8:00 மணி முதல்‌ 11 மணி வரை 

கைவிரல்‌ அடையாளம்‌/புகைப்படம்‌ எடுத்தல்‌ 
ஆகிய வேலைகள்‌ இடம்பெறுகின்றன. 





எஸ்த்‌ 








TAMILS' INFORMATION 

























பொதுநலப்படியில்‌ தங்கியிருப்பவர்கள்‌ 
மீதான கெடுபிடிகளை அதிகரிக்கும்‌ பல 
சட்டங்களை பல்வேறு மட்ட அரசாங்கங 
களும்‌ நடைமுறைக்குக்‌ கொண்டுவர 
ஆரம்பித்துள்ளன. ஒன்ராறியோ மாகாண 
அரசாங்கம்‌ “17 மணி நேரக்‌ கட்டாய 
வேலை' என்ற திட்டத்தைத்‌ தெரிந்தெடுக்‌ 
கப்பட்ட மாநகரப்‌ பிரதேசங்களில்‌ 
உத்தியோகபூர்வமாக நடை முறைக்குக்‌ 
கொண்டுவர ஆரம்பித்துள்ளது. ரொறன்ரோ 
மாநகரசபை இந்தக்‌ கட்டாய வேலைத்‌ 
திட்டத்தில்‌ இன்னமும்‌ சேர்த்துக்‌ கொள்ளப்‌ 
படவில்லை. ஆனால்‌ மிஸிஸாகா, பிராம்‌ 
டனை உள்ளடக்கிய பீல்‌ மாநகரசபை 
இதற்கு முன்னுரிமை கொடுத்துச்‌ செயற்பட 
ஆரம்பித்துள்ளது. 

ரொறன்ரோ மாநகர சபை பலமான 
எதிர்ப்புகளுக்கிடையிலும்‌ பொதுநலப்‌ படி 
பெறுபவர்களுக்குக்‌ கைவிரல்‌ 
அடையாளத்துடன்‌ கூடிய அடையாள 
அட்டையை வழங்கும்‌ சட்டத்தைக்‌ கடந்த 
மாதம்‌ நிறைவேற்றியுள்ளது. இவ்வருடப்‌ 
பிற்பகுதியில்‌ இது நடைமுறைக்கு 
வரலாமென எதிர்பார்க்கப்படுகின்றது. 
இதற்கிடையில்‌ பொதுநலப்‌ படியில்‌ 
இருப்பவர்களில்‌ 'ஸ்பொன்ஸரில்‌' வந்து 
உதவி பெறுபவர்களைத்‌ தனியாக்கி, 
அவர்கள்‌ மீது சில நடவடிக்கைகளை 
எடுக்கும்‌ வேலை மே மாதத்திலிருந்து 
ஆரம்பமாகியுள்ளது. ஸ்பொன்ஸரில்‌ 
வந்தவர்கள்‌ ஸ்பொன்ஸர்‌ செய்யப்பட்ட 
வர்களால்‌ கவனிக்கப்படாத பட்சத்தில்‌ 








பொதுநலப்‌ படி பெறுபவர்களைச்‌ சோதிக்கும்‌ 
கெடுபிடிகள்‌ புதிது புதிதாக அதிகரிக்கன்றன 


ஸ்பொன்ஸர்‌ முறிவு நிலைக்கு வருகின்றது. 
சமூகக்‌ காரணங்களால்‌, கலாசார 
வேறுபாடுகளால்‌, நிதி வசதியீனத்தினால்‌ 
என்று பல்வேறு காரணங்களுக்காக 
ஸ்பொன்ஸர்‌ முறிவு ஏற்படுவதுண்டு. 
ஸ்பொன்ஸரில்‌ வந்தவருடன்‌ குடியிருக்காது 
வெளியேறி வேறிடங்களில்‌ வசிக்கும்‌ 
ஸ்பொன்ஸரில்‌ வந்தவர்களுக்கு 
வழமையான பொதுநலப்படியில்‌ நூறு 
டாலர்களைக்‌ கழித்து மிகுதிப்‌ பணம்‌ 
வழங்கப்பட்டு வந்தது. 

ஆனால்‌ தற்போது, இவர்களது கோவைகள்‌ 
தனியாக்கப்பட்டு, மீண்டும்‌ ஒரு கோர்வை 
பத்திரங்கள்‌ வழங்கப்படுகின்றன. இந்தப்‌ 
பத்திரங்களைத்‌ தம்மை ஸ்பொன்ஸர்‌ 
செய்தவர்களிடம்‌ எடுத்துச்‌ சென்று அவர்கள்‌ 
மூலம்‌ நிரப்பித்‌ தருமாறு கேட்கப்படுகின்றனர்‌. 
இதனைச்‌ செய்ய முடியாத நிலை 
பலருடையது. தம்மை ஸ்பொன்ஸர்‌ செய்த 
பிள்ளைகள்‌, சகோதரர்கள்‌, வாழ்க்கைத்‌ 
துணைவர்‌, பெற்றோர்‌ போன்றோருடன்‌ 
சுமுகமான உறவற்ற நிலையிலும்‌, 
அவர்களது இருப்பிடம்‌, தொலைபேசி 
இலக்கங்கள்‌ தெரியாத நிலையிலும்‌ 
வசிக்கும்‌ பலரும்‌ இந்தப்‌ பத்திரங்களை 
என்ன செய்வது என்று தெரியாது 
தவிக்கின்றனர்‌. இந்தப்‌ பத்திரங்களை 
நிரப்பிக்‌ கொடுக்கத்‌ தவறிய சிலருக்கு ஜுன்‌ 
மாத பொதுநலப்‌ படி நிறுத்தப்பட்டு, மீளாய்வு 
அலுவலகத்துக்கு விண்ணப்பிக்குமாறு 
அப்பீல்‌ பத்திரங்களை பொதுநலப்‌ படி 
அலுவலகங்கள்‌ வழங்கி வருகின்றன. 


















எங்கள்‌ தமிழ்‌ 
மாணவர்கள்‌ 
பற்றிய சில 

்‌ செய்திகளைப்‌ 
படியுங்கள்‌. Cana | : 
Trust Horizons 
Program என்பது 

்‌ கனடா ட்ரஸ்ற்‌ 
கம்பனியினால்‌ 
நடத்தப்பெறும்‌ 
புலமைப்‌ பரிசுத்‌ 
திட்டம்‌ பத்தாம்‌ 
தரத்தில்‌ கல்வி 

்‌ கற்கும்‌ 
மாணவர்களின்‌ 

்‌ தராதரம்‌ கண்டு 

: வழங்கப்படும்‌ 


மாணவர்களில்‌ சாதனையாளர்‌ 





்‌ பரிசாகும்‌. இரண்டாம்‌ நிலைப்‌ பாடசாலையில்‌ கல்வி கற்கும்‌ வரை வருடா வருடம்‌ 500 

, டாலர்களும்‌, பல்கலைக்‌ கழகத்தில்‌ கல்வி கற்கையில்‌ வருடா வருடம்‌ 2000 டாலர்களும்‌ 
இவர்களுக்கு வழங்கப்படுகின்றது. அத்துடன்‌ விடுமுறைக்‌ காலங்களில்‌ ஹேமா இல்‌ 

, வேலை செய்யும்‌ சந்தர்ப்பமும்‌ வழங்கப்படுகின்றது. இவ்வருடம்‌ வெஸ்ற்‌ வியு பாடசாலையில்‌ 


, கல்வி கற்கும்‌ இரு தமிழ்‌ மாணவர்கள்‌ இப்பரிசில்களைப்‌ பெற்று எமது இனத்துக்குப்‌ 
| பெருமை சேர்த்துள்ளனர்‌. தீபா தயாளகுணசிங்கம்‌, சுரேஷ்‌ சிறீஸ்கந்தராசா ஆகியோரே 
இந்த மாணவச்‌ செல்வங்கள்‌. இருவருமே பணிவு, அடக்கம்‌ நிறைந்த கண்ணியமான 


, மாணவர்கள்‌. பாராட்டுக்குரியவர்கள்‌. 





தமிழர்‌ தகவல்‌ உ 


ஜுலை 


1996 








பேராசிரியர்‌ கைலாசநாத 


குருக்களுக்கு 
14ம்‌ திகதி பாராட்டு விழா 





யாழ்ப்பாணப்‌ பல்கலைக்‌ கழகத்தின்‌ இந்து 


நாகரிக பீடத்தினது முதலாவது 


தலைவரும்‌, பல்கலைக்‌ கழக நுண்கலைப்‌ 
பீடத்தின்‌ தலைவராகவுமிருந்த பேராசிரியர்‌ 
கா. கைலாசநாத குருக்கள்‌ அவர்கள்‌ 


்‌ தற்பொழுது குறுகிய கால விஜயமொன்றினை 


மேற்கொண்டு கனடா வந்துள்ளார்‌. 


, பதவியிலிருந்து ஓய்வுபெற்ற பின்னர்‌ 


பேராசிரியர்‌ அவர்கள்‌ தமது 
துணைவியாரோடு அவுஸ்திரேலியாவில்‌ 
குடியேறியுள்ளார்‌. பேராசிரியரது மணிவிழா 
யாழ்ப்பாணத்திலும்‌, கொழும்பிலும்‌ 


பெருவிழாவாக 1981ம்‌ ஆண்டில்‌ நடை 
்‌ பெற்றது. அடுத்த மாதம்‌ (ஆகஸ்ட்‌) 


15ம்திகதி பேராசிரியர்‌ 75ஆவது பிறந்த 


' நாளைக்‌ கொண்டாடுகின்றார்‌. 


; பேராசிரியரைக்‌ கனடாவில்‌ பாராட்டிக்‌ 
. கெளரவிக்கும்‌ சிறுவிழாவொன்றினை 


நடத்த பேராசிரியரின்‌ நண்பர்களும்‌, 
அன்பர்களும்‌ முன்வந்து பாராட்டு விழாக்‌ 


குழு ஒன்றினை அமைத்துள்ளனர்‌. இந்தக்‌ 


குழுவின்‌ ஏற்பாட்டில்‌ இந்த மாதம்‌ 14ம்‌ 
திகதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல்‌ 5:00 
மணி முதல்‌ 7:00 மணி வரை, ஸ்காபரோ 
St.Clair Avenue East (60) 


வீதியில்‌ 2723ம்‌ இலக்கத்தில்‌ அமைந்துள்ள 
St. Colomba Anglican தேவாலய 
, மண்டபத்தில்‌ விழா நடைபெறவுள்ளது. 


: இந்தப்‌ பாராட்டு விழாவுக்கு வியாகரண 
சிரோமணி, சிவாசார்ய கலாநிதி, சிவரரீ 
பூரண தியாகராஜ குருக்கள்‌ தலைமை 

, தாங்குவார்கள்‌. பல்துறைப்‌ பிரமுகர்களும்‌ 
இங்கு உரையாற்றுவார்கள்‌. விழா சரியாக 
5:00 மணிக்கு ஆரம்பமாகுமென்றும்‌, 
தனிப்பட்ட அழைப்புகள்‌ இல்லையென்றும்‌, 
; அனைவரையும்‌ பங்குபற்றுமாறும்‌ பாராட்டு 
விழாக்‌ குழுவினர்‌ வேண்டுகோள்‌ 
விடுத்துள்ளனர்‌. விபரங்கள்‌ தேவைப்‌ 


படுவோர்‌ 416-266-3333, 905-501-0011 ஆகிய 
இலக்கங்களுடன்‌ தொடர்பு கொண்டு பெறலாம்‌. . 





TAMILS' INFORMATION 


























அகதிகள்‌ வருகை குறைந்து வருகிறது; - 





கனடாவுக்கு அகதிகள்‌ வருவது வெகுவாகக்‌ 
குறைந்துள்ளதை அரசாங்க புள்ளி 
விபரங்கள்‌ மிகவும்‌ துல்லியமாகத்‌ 
தெரியப்படுத்துகின்றன. கனடிய 
எல்லைப்புறங்களில்‌ மட்டுமன்றி, 
வெளிநாட்டு விமான நிலையங்கள்‌, 
அகதிகள்‌ தரிப்பு நிலையங்கள்‌ போன்ற 
அனைத்து இடங்களிலும்‌ கனடிய 
அரசாங்கம்‌ மேற்கொண்டுள்ள உஷார்‌' 
நடவடிக்கைகளும்‌, கெடுபிடியான 
சட்டங்களுமே இதற்குக்‌ காரணம்‌. 


சர்வதேச விமான நிலையங்கள்‌, மற்றும்‌ 
முக்கிய விமானத்‌ தரிப்பிடங்கள்‌ என்று 
கருதப்படும்‌ 42 வெளிநாட்டுத்‌ தளங்களில்‌ 
கனடிய குடிவரவு அதிகாரிகளும்‌, 
பாதுகாப்புத்துறை அதிகாரிகளும்‌ பணியாற்ற 
நியமிக்கப்பட்டுள்ளனர்‌. விமானக்‌ 
கம்பனிகளுடன்‌ இணைந்து இவர்கள்‌ 
செயற்படுவதால்‌ “ஆள்‌ கடத்தல்‌' தொழில்‌ 
புரிபவர்களைக்‌ கண்ணுக்குள்‌ எண்ணெய்‌ 
விட்டு ஆட்டிப்‌ படைக்கின்றனர்‌. 
அதுமட்டுமன்றி, சில வருடங்களுக்கு 
முன்னர்‌ 'ஏஜன்ட்‌'டுகளாகப்‌ பணிபுரிந்து 
தற்போது அந்தப்‌ பக்கமே 
தலைவைக்காதிருக்கும்‌ பலர்‌ அண்மைக்‌ 
காலங்களில்‌ “திடீர்‌” விசாரணைக்குட்படுத்தப்‌ 
பட்டு வருகின்றனர்‌. சில சந்தர்ப்பங்களில்‌ 
அவர்களது குடும்பத்தினரின்‌ முக்கிய 
ஆவணங்களைத்‌ தம்முடன்‌ அதிகாரிகள்‌ 
கொண்டு சென்றுள்ளனர்‌. 


அடிக்கடி வெளிநாடு சென்று வருபவர்களின்‌ 
பெயர்‌ விபரங்கள்‌ “தனிப்‌ பட்டியலில்‌' 
வைக்கப்பட்டுள்ளது. இவர்கள்‌ சிலரது 
“வெளிநாட்டு வேலை'கள்‌ பற்றிய 
விபரங்களும்‌ அதிகாரிகளால்‌ 
பெறப்பட்டுள்ளன. இந்த அதிரடி 
நடவடிக்கைளே அகதிகள்‌ வருகையைக்‌ 
குறைத்துள்ளதாக குடிவரவு இலாகா 
அதிகாரிகள்‌ கருதுகின்றனர்‌. 


மறுபுறத்தில்‌, கனடாவுக்குள்‌ வந்து அகதி 
உரிமை கோருபவர்கள்‌ முன்னர்‌ போன்று 
இலகுவாக ஏற்றுக்‌ கொள்ளப்படுவதில்லை. 
அவர்களது நாட்டின்‌ பொதுவான 
பாதுகாப்பற்ற நிலை எவ்வாறானது என்பதை 
விடுத்து, தனிப்பட்ட முறையில்‌ அவர்கள்‌ 
உயிராபத்து உள்ளவர்களா என்பதைச்‌ 
சந்தேகமின்றி நிரூபித்தால்‌ மட்டுமே 
அகதியாக ஏற்றுக்‌ கொள்ளப்படுகின்றனர்‌. 
இது பலருக்கும்‌ சங்கடமானதாக 
இருக்கிறது. 


“கனடாவுக்குள்‌ சென்று விட்டால்‌ சரி: 
எப்படியும்‌ அகதியாக ஏற்றுக்‌ கொள்ளப்‌ 
படலாம்‌” என்று சில வருடங்களுக்கு 
முன்னர்‌ இருந்த நிலை இன்று இல்லை. 


தமிழர்‌ தகவல்‌ 


ப. ஏற்கப்படுவோர்‌ தொகையும்‌ குறைகிறது 


இதனை ஊர்ஜிதம்‌ செய்வது போன்று 
நிராகரிக்கப்படுவோர்‌ தொகை அதிகரித்துச்‌ 
செல்கின்றது. இந்த வருடத்தில்‌ அகதிகளாக 
ஏற்றுக்‌ கொள்ளப்படுவோர்‌ தொகை ஜம்பது 
வீதத்துக்குக்‌ குறைந்துள்ளதாக 
உத்தியோகப்பற்றற்ற தகவல்கள்‌ மூலம்‌ 
தெரியவந்துள்ளது. 


இன்னுமொரு புதிய பிரச்சனையும்‌ தற்போது 
உருவாகியுள்ளது. ஏற்கனவே “லான்டட்‌' 
பத்திரம்‌ பெற்ற பலரது கோவைகள்‌ (files) 
மீண்டும்‌ சில தேவைகளுக்காக 
எடுக்கப்பட்டுள்ளன. முன்னர்‌ ஐரோப்பிய 
நாடுகளில்‌ வசித்தவர்கள்‌ பலர்‌, 
உண்மையை மறைத்துத்‌ தாங்கள்‌ தங்களது 
சொந்த நாட்டிலிருந்து வருவதாகக்‌ “கதை' 
எழுதி, அந்த அடிப்படையில்‌ அகதியாக 
ஏற்றுக்‌ கொள்ளப்பட்டுள்ளனர்‌ என்று 
குடிவரவுத்‌ திணைக்களம்‌ சந்தேகிக்கின்றது. 
இதற்கு ஆதாரமாக சிலரைப்‌ பற்றிய 
ஆவணங்களும்‌ அதிகாரிகளிடம்‌ 
கிடைத்துள்ளனவாம்‌. 


கனடிய குடிவரவுச்‌ சட்டத்தின்‌ கீழ்‌, 
எவராவது ஒருவர்‌ ஏதாவது பொய்யான 
தகவலை வழங்கி அதனடிப்படையில்‌ ஏற்றுக்‌ 
கொள்ளப்பட்ட விடயம்‌ எந்தச்‌ 
சந்தர்ப்பத்திலாவது தெரியவந்தால்‌ அவரது 
“லான்டட்‌' உரிமையை ரத்துச்‌ செய்யக்‌ 
குடிவரவு அமைச்சருக்கு உரிமையுண்டு. 
சம்பந்தப்பட்ட ஆள்‌ கனடாவில்‌ 
பிரஜாவுரிமை பெற்றிருந்தாலும்‌ அந்தப்‌ 
பிரஜாவுரிமையை ரத்துச்‌ செய்து ஆளை 
நாட்டை விட்டு வெளியேற்றவும்‌ சட்டத்தில்‌ 
இடமுண்டு. ஏற்கனவே சிலர்‌ இவ்வாறு நாடு 
கடத்தப்பட்டுமுள்ளனர்‌. 

அண்மையில்‌ நடைமுறைக்குக்‌ கொண்டு 
வரப்பட்ட 0௦-44 சட்டம்‌ மிகவும்‌ பாரதூரமான 
விளைவுகளைக்‌ கொண்டது. எவராவது 
ஒருவர்‌ பயங்கரமானவர்‌ அல்லது ஏற்கனவே 
கிறிமினல்‌ நடவடிக்கைகளில்‌ ஈடுபட்டவர்‌ 
அல்லது கனடாவின்‌ பாதுகாப்புக்கும்‌, கனடிய 
மக்களின்‌ அமைதியான வாழ்க்கைக்குக்‌ 
குந்தகமானவர்‌ என்று கருதினால்‌, அல்லது 
ஏதாவது வகையில்‌ சந்தேகப்‌ பட்டால்‌ 
அவரை நாட்டை விட்டு வெளியேற்ற புதிய 
சட்டம்‌ வசதி செய்து கொடுத்துள்ளது. 


ரொறன்ரோவில்‌ கடந்த வருடம்‌ இடம்பெற்ற 
துப்பாக்கிச்‌ சூட்டுச்‌ சம்பவமொன்றில்‌ 
கைதான தமிழ்‌ இளைஞர்‌ நீதிமன்றத்தில்‌ 
குற்றவாளியாகக்‌ காணப்பட்டார்‌. இவருக்குச்‌ 
சிறைத்‌ தண்டனை விதித்த நீதிபதி, 
சிறைக்காலம்‌ முடிவடைந்த பின்னர்‌ இவரை 
நாட்டை விட்டு வெளியேற்றுமாறு உத்தரவு 
வழங்கியுள்ளார்‌. சம்பந்தப்பட்ட இளைஞர்‌ 
கனடாவில்‌ நிரந்தரக்‌ குடியுரிமை பெற்றவர்‌. 








வாடகையை 
விரும்பியவாறு 
அதிகரிக்க உதவும்‌ 
புதிய சட்ட மூலம்‌ 








, வாடகைக்‌ குடியிருப்பு வீடுகளினதும்‌, 


வீட்டுச்‌ சொந்தக்காரர்களும்‌, கட்டடச்‌ 
. சொந்தக்காரர்களும்‌ நினைத்த 
்‌ மாத்திரத்தில்‌ அதிகரிக்கச்‌ செய்யும்‌ 














மாடி மனைகளினதும்‌ வாடகையை, 





புதிய சட்ட மூலமொன்றினை 


, ஒன்ராறியோ அரசாங்கம்‌ சட்ட 

்‌ மன்றத்தில்‌ தாக்கல்‌ செய்துள்ளது. 

. முன்னைய அரசாங்கத்தினால்‌ கொண்டு 

 வரப்பட்டிருந்த வாடகைக்‌ கட்டுப்பாட்டுச்‌ 

சட்டத்தை நீக்கிவிட்டு, வீடுகளுக்கு 

. நினைத்தளவு வாடகையை அதிகரிக்கும்‌ 

சட்டத்தையே முதலில்‌ கொண்டு வர 
மாகாண அரசு உத்தேசித்திருந்தது. 

| ஆனால்‌ இதற்குக்‌ கடுமையான 

்‌ எதிர்ப்பிருந்ததால்‌ அதில்‌ சிறிய மாற்றம்‌ 

்‌ செய்யப்பட்டது. 





புதிய சட்ட மூலத்தின்‌ கீழ்‌, புதிதாகக்‌ 
| கட்டப்பட்டு வரும்‌ மாடிமனைகள்‌ 

| வீடுகளுக்கு வாடகை உச்ச வரம்பு 

்‌ கிடையாது. எந்தளவு வாடகையையும்‌ 
, நிர்ணயிக்கலாம்‌. ஏற்கனவே 

. குடியிருக்கும்‌ வீடுகளும்‌ 
மாடிமனைகளும்‌ காலியாகும்‌ போது 
. புதியவர்களுக்கு அவைகளை 
வாடகைக்கு விடுகையில்‌ எவ்வளவு 
வாடகையையும்‌ அதிகரிக்கலாம்‌. 

। இதனை எவரும்‌ கட்டுப்படுத்த முடியாது. 


இந்தச்‌ சட்ட மூலம்‌ வீடு/மாடி மனைச்‌ 
| சொந்தக்காரர்களுக்குச்‌ சாதகமாகக்‌ 

்‌ கொண்டு வரப்பட்டுள்ளது. ஏற்கனவே 
்‌ ஒருவர்‌ வாடகைக்கு இருக்கும்‌ 
மனையின்‌ வாடகையை அதிகரிப்பதற்குச்‌ 
்‌ சொந்தக்காரர்‌ விரும்பினால்‌ ஏதாவது 
ஒரு வகையில்‌ குடியிருப்பாளரை 

| வெளியேற்றிவிட்டு, புதிதாக வரும்‌ 

்‌ குடியிருப்பாளருக்குத்‌ தாம்‌ விரும்பும்‌ 

்‌ வாடகையை அவர்‌ நிர்ணயிக்க 

்‌ இச்சட்டம்‌ கைகொடுக்கின்றது என்று 
குடியிருப்பாளர்‌ சங்கங்களின்‌ 

| சம்மேளனம்‌ சுட்டிக்காட்டியுள்ளது. 


: “இந்தச்‌ சட்ட மூலம்‌ 

| வாடகைக்காரர்களுக்கு எதிரானது; 
வீட்டுச்‌ சொந்தக்காரர்களின்‌ நலனைப்‌ 
்‌ பாதுகாப்பது. இதன்‌ பற்களையும்‌ 
நகங்களையும்‌ கழற்றும்‌ வரை நாம்‌ 
சும்மா இருக்கப்போவதில்லை” என்று 

. வாடகைக்‌ குடியிருப்பாளர்‌ சம்மேளனம்‌ 
அறிவித்துள்ளது. 





TAMILS' INFORMATION 








ரொறன்ரோ பெரும்பாகத்தில்‌ உள்ள ஆறு 
நகரப்‌ பிரிவுகளில்‌ குடிசன வளர்ச்சி வீதம்‌ 
அதிகூடிய நகரமாகவும்‌, தமிழ்‌ மொழி 
பேசும்‌ மக்கள்‌ அதிகமாக வாழும்‌ 
நகரமாகவும்‌ ஸ்காபரோ விளங்குகின்றது. 
மொத்தக்‌ குடித்தொகையைப்‌ 
பொறுத்தளவில்‌ ரொறன்ரோ, வட யோர்க்‌ 
ஆகிய நகரப்‌ பிரிவுகளுக்கு அடுத்ததாக 
மூன்றாம்‌ இடத்தினை ஸ்காபரோ வகித்து 
வருகின்றது. 1991ம்‌ ஆண்டு குடிசன 
சேகரிப்புப்‌ புள்ளி விபரத்தின்படி ஸ்காபரோ 
நகரின்‌ குடித்தொகை 524598 ஆகும்‌. 
இதில்‌ தமிழ்‌ மொழி பேசும்‌ மக்களின்‌ 
எண்ணிக்கை 7280(?) ஆகும்‌. குடிசன 
வளர்ச்சியில்‌ காணப்படும்‌ வேகமான 
போக்கு கனடாவின்‌ ஏழாவது பெரிய 
நகரமாக ஸ்காபரோவை மிளிரச்‌ 
செய்துள்ளது. 


ஸ்காபரோவில்‌ 1800இல்‌ 11 பேரும்‌, 
1809இல்‌ 140 பேரும்‌ பின்னர்‌ 1820, 
1836ஆம்‌ ஆண்டுகளில்‌ முறையே 477 
பேரும்‌, 2750 பேரும்‌ வாழ்ந்ததாக 
அறியப்படுகின்றது. ஸ்காபரோவின்‌ ஆரம்ப 
கால குடிசன வளர்ச்சியில்‌ போக்குவரத்துத்‌ 
துறையில்‌ ஏற்பட்ட முன்னேற்றம்‌ ஒரு 
முக்கிய காரணியாக 
வலியுறுத்தப்படுகின்றது. குறிப்பாக, 1817ம்‌ 
ஆண்டு Purdy’s Stage Coach 
போக்குவரத்துச்‌ சேவை ஸ்காபரோவில்‌ 
ஆரம்பிக்கப்பட்டது. பின்னர்‌ கிங்ஸ்டன்‌ வீதி 
என்ற பெயரில்‌ அமைக்கப்பட்ட கற்பாதை 
ஸ்காபரோ நகரினை ரொறன்ரோ 
நகரத்துடன்‌ இணைத்தது. காலப்போக்கில்‌ 
கனடிய பசுபிக்‌ புகையிரதப்‌ பாதை மூலமும்‌ 
இணைக்கப்பட்டது. 


இரண்டாவது உலக மகா யுத்தத்திற்குப்‌ 
பின்னர்‌ போக்குவரத்துத்‌ துறையில்‌ 
மட்டுமன்றி சமூக பொருளாதாரத்‌ 
துறைகளில்‌ ஏற்பட்ட அபிவிருத்தியும்‌ 
முன்னேற்றமும்‌ ஸ்காபரோவின்‌ குடிசன 
வளர்ச்சிக்கு உந்து சக்திகளாக விளங்கின. 
குறிப்பாக, 1941-71 காலப்பகுதியில்‌ 
ஏறக்குறைய 1300 வீதத்தினால்‌ இங்கு 
குடித்தொகை அதிகரித்துள்ளது. 


1941 முதல்‌ 1991 வரை நடைபெற்ற 
குடிசனத்‌ தொகைச்‌ சேகரிப்பின்போது 
ஸ்காபரோ நகரின்‌ குடித்தொகையினையும்‌, 
அதிகரிப்பினையும்‌ எடுத்துக்காட்டும்‌ 
அட்டவணை கீழே இடம்பெற்றுள்ளது. இந்த 
அட்டவணையினை நோக்கும்போது 
மொத்தக்‌ குடித்தொகை அதிகரித்து 
வந்துள்ள போதிலும்‌ குடித்தொகை 


வித்தியா 





தமிழர்‌ தகவல்‌ 


ஸ்காபரோவின்‌ குடிசன வளர்ச்சியும்‌ 
தமிழ்‌ பேசும்‌ மக்களின்‌ பரம்பலும்‌ 








வளர்ச்சி வீதம்‌ 1956ம்‌ ஆண்டுவரை 
மிகவேகமாக வளர்ச்சி அடைந்தும்‌, பின்னர்‌ 
படிப்படியாக வீழ்ச்சியடைந்து 
வருவதனையும்‌ காணலாம்‌. இத்தகைய 
போக்கு ஸ்காபரோ நகரில்‌ மட்டுமன்றி 
ரொறன்ரோ பெரும்பாகத்திலுள்ள ஏனைய 
நகரப்‌ பிரிவுகளிலும்‌ காணப்படுவதனைக்‌ 
காணலாம்‌. எனினும்‌ ஏனைய நகரப்‌ 
பிரிவுகளுடன்‌ ஒப்புநோக்குகையில்‌ 
ஸ்காபரோ நகரின்‌ குடிசன வளர்ச்சி வீதம்‌ 
அதிகமாகவே இருப்பதனைக்‌ கீழுள்ள 
அட்டவணை விபரிக்கும்‌. 

நகரசபைப்‌ பிரிவு வளர்ச்சி வீதம்‌ 


81-86 86-91 
ஸ்காபரோ 9.3 8.2 
கிழக்கு யோர்க்‌ 0.9 1.6 
எற்றோபிக்கோ 1.4 1.6 
வடயோர்க்‌ 0.6 1 
ரொறன்ரோ 2.2 3.8 
யோர்க்‌ 0.6 3.8 


இவ்வாறு ஸ்காபரோவில்‌ குடிசன வளர்ச்சி 
வீதம்‌ அதிகரித்துக்‌ காணப்பட இது ஒரு 


S187. 9'1:10)2101 00601: இத [| 





கைத்தொழில்‌ வர்த்தக சிறப்பாக்கம்‌ பெற்ற 
நகரமாக விளங்குவதும்‌, நியாயமான 
வாடகையில்‌ சிறந்த வசிப்பிடங்களைத்‌ 
தெரியக்கூடியதாக அமைந்துள்ளதும்‌ 
அத்துடன்‌ ரொறன்ரோ நகர மத்தியுடன்‌ 
பெருந்தெருக்களாலும்‌ தரைக்குக்‌ கீழ்‌ 
புகையிரதப்‌ பாதை மூலம்‌ இணைக்கப்பட்டு 
போக்குவரத்து வசதிமிக்கதாக 
விளங்குவதும்‌ முக்கிய காரணங்களாகும்‌. 
மறுபுறம்‌, ரொறன்ரோ பெரும்பாகத்திலுள்ள 
நகரப்‌ பிரிவுகளில்‌ குடிசன வளர்ச்சியின்‌ 
மந்தமான போக்கிற்கு இடநெருக்கடி, 
பாதுகாப்பு, வசிப்பிடங்களைத்‌ தெரிவு 
செய்வதில்‌ கடினம்‌ போன்ற காரணங்கள்‌ 
குறிப்பிடத்தக்கவை. அமைதி, பாதுகாப்பு, 
நிம்மதி போன்ற காரணங்களுக்காக பாரிய 
ரொறன்ரோ பிரதேச (Greater Toronto Area) 
நகரங்களை நோக்கிக்‌ குடிபெயர்ந்து 
வருகின்றனர்‌. சனத்தொகை வளர்ச்சி 
அதிகூடிய நகரப்‌ பிரிவுகளாக மிஸிஸாகா, 
வாகன்‌, பிரம்டன்‌ ஆகிய நகரப்‌ பகுதிகள்‌ 
விளங்குவது இதனை உறுதி செய்வதாக 
உள்ளது. 


ஸ்காபரோ நகரப்‌ பிரிவில்‌ பத்திற்கும்‌ 
மேற்பட்ட வாழ்விடப்‌ பகுதிகள்‌ சனத்தொகை 
நிரம்பிய பகுதிகள்‌ என அடையாளம்‌ 
காணப்பட்டுள்ளன. இவை அனைத்தும்‌ 
நகரப்‌ பிரிவின்‌ வடகிழக்குகாற்‌ பகுதி 





தவிர்ந்த ஏனைய இடங்களிலேயே 
அமைந்துள்ளன. 1௦026 நதி பாயும்‌ 
வடகிழக்கு காற்‌ பகுதி இயற்கை வளப்‌ 
பாதுகாப்புப்‌ பிரதேசமாக விளங்குகின்றது. 
இயற்கை வனப்பு பாதிக்கப்படாத வகையில்‌ 
பாரிய பூங்கா ஒன்றினை அமைக்க மாகாண 
அரசு திட்டமிட்டுள்ளது. 5000 ஏக்கர்‌ 
பரப்பளவில்‌ பூங்கா அமைக்கப்பட்டதும்‌ 
வடஅமெரிக்காவிலேயே பெரிய பூங்காவாக 
இது அமையும்‌. 


ஸ்காபரோவின்‌ பிரதான வர்த்தக 
வலயத்தைச்‌ சூழ (Scraborough Centre) 
தொடர்மாடிக்‌ கட்டிடங்களில்‌ 12,000க்கும்‌ 
மேற்பட்ட வசிப்பிட அலகுகள்‌ கட்டப்பட்டு 
வருகின்றன. மேலும்‌ 19000 வசிப்பிட 
அலகுகள்‌ கட்டத்‌ திட்டமிடப்பட்டுள்ளது. 
இத்தகைய அபிவிருத்தித்‌ திட்டங்கள்‌ 
ஸ்காபரோவின்‌ குடிசன வளர்ச்சிக்கு மேலும்‌ 
உந்து சக்தியாக விளங்கும்‌ எனலாம்‌. 


ரொறன்ரோ பெரும்‌ பாகத்திலுள்ள நகரப்‌ 
பிரிவுகளில்‌ தமிழ்‌ மொழி பேசும்‌ மக்கள்‌ 
மிகஅதிகமாக வாழும்‌ நகரப்‌ பிரிவும்‌ 
ஸ்காபரோவாகும்‌. 1991ம்‌ ஆண்டு குடிசன 
மதிப்பீட்டின்படி தமிழைத்‌ தாய்மொழியாகக்‌ 
கொண்டவர்களின்‌ எண்ணிக்கை 19235 
ஆகும்‌. ஸ்காபரோவில்‌ வசிப்பவர்களின்‌ 
எண்ணிக்கை 7280 ஆக இருந்ததாக 
அறிவிக்கப்பட்டது. மொத்தத்‌ தமிழர்‌ 
தொகையில்‌ இது 38 வீதமாகும்‌. 1986ம்‌ 
ஆண்டு குடிசன மதிப்பீட்டின்படி மொத்தத்‌ 
தமிழ்‌ மக்களின்‌ எண்ணிக்கை 2055 ஆகும்‌. 
அப்போது ஸ்காபரோவில்‌ வசித்தவர்களின்‌ 
எண்ணிக்கை 500 ஆகும்‌. ஆகவே 1986-91 
காலப்‌ பகுதியில்‌ ஸ்காபரோவில்‌ தமிழ்‌ 
மக்களின்‌ அதிகரிப்பு 1356 வீதத்தினால்‌ 
பெருகியுள்ளது. எனவே தமிழ்‌ மக்களின்‌ 
குடிசன வளர்ச்சி வீதம்‌ அதிகூடிய நகரப்‌ 
பிரிவாகவும்‌ ஸ்காபரோ விளங்குகின்றது. 
பின்வரும்‌ அட்டவணை 1991ம்‌ ஆண்டு 
குடிசன மதிப்பீட்டின்‌ பிரகாரம்‌ தமிழ்‌ 
மக்களின்‌ பரம்பலை நகர 


அடிப்படையில்காட்டுகின்றது. 

ரொறன்ரோ 3635 
யோக்‌ 650 
கிழக்கு யோக்‌ 700 
எற்றோபிக்கோ 845 
வடயோரர்க்‌ 2890 
ஸ்காபரோ 7280 
ஏனைய நகரங்களில்‌ 3235 


அட்டவணையினை நோக்கும்போது 
குறிப்பிடத்தக்களவு தமிழர்கள்‌ ரொறன்ரோ 
பெரும்பாகத்திலுள்ள நகரப்‌ பிரிவுகளுக்‌ 
கப்பால்‌ பாரிய ரொறன்ரோ பிரதேசத்தில்‌ 
வசித்து வருவதனையும்‌ அவதானிக்க 
முடிகின்றது. ஸ்காபரோவில்‌ இடம்பெறும்‌ 
சமூக பொருளாதார அபிவிருத்திகளும்‌, 
வாழ்க்கை வசதிகளும்‌ இழுவிசைக்‌ 
காரணிகளாக அமைந்து ஒரு கவர்ச்சி 
மையமாக விளங்குகின்றது. எனவேதான்‌ 
குடிசன வளர்ச்சி வீதம்‌ அதிகமாக உள்ளது. 


இதற்குத்‌ தமிழ்‌ மக்கள்‌ விதிவிலக்கல்ல. 








TAMILS' INFORMATION 











கோடைகால விடுமுறை ஆரம்பமாகிவிட்டது. 
இரண்டு மாதங்களுக்குப்‌ பிள்ளைகளை 
எப்படித்தான்‌ கட்டி அவிழ்க்கப்போகிறோமோ 
என பல பெற்றோர்கள்‌ ஆதங்கப்பட்டபடி 






விடுமுறை நாட்களும்‌ கற்றலும்‌; 
பெற்றோருக்கான சில தகவல்கள்‌ 





m= 7m 








Holidays & Learning 





இருக்கிறார்கள்‌. பிள்ளைகளும்‌ எவ்வாறு 
பிரயோசனமாக இந்த நீண்ட விடுமுறையைப்‌ 
பயன்படுத்தலாம்‌ என்பதனை விளங்காது 
தமது பொழுதை அவப்‌ பொழுதாக கழித்துக்‌ 
கொண்டிருக்கிறார்கள்‌. விடுமுறை காலத்தை 
விளையாட்டோடு கலந்த ஒரு கற்றல்‌ 
காலமாகப்‌ பயன்படுத்தப்‌ பிள்ளைகளுக்கு 
உதவுதல்‌ பெற்றோரின்‌ கடமையாகும்‌. 
குடும்பத்தை மையமாகக்‌ கொண்ட கற்றல்‌ 
முறைகளே ஒரு பிள்ளையைத்‌ 
திறமைசாலியாக்குவதாகக்‌ கல்வியாளர்கள்‌ 
கருதுகின்றனர்‌. ஒரு பிள்ளையின்‌ கற்றலில்‌ 
ஒரு சிறு பகுதி மாத்திரமே வகுப்பறைக்‌ 
கற்றலால்‌ ஏற்படுகிறது. வீட்டிலும்‌, 
சமூகத்திலும்‌ ஏற்படும்‌ கற்றலே அவர்களை 
வளர்ச்சியடையச்‌ செய்வதோடு 
மாத்திரமல்லாது, வகுப்பில்‌ கற்றதைத்‌ 
திரும்பவும்‌ மனதில்‌ பதியச்‌ செய்கிறது. ஒரு 
பிள்ளையின்‌ கல்வித்‌ திறமைக்கு பின்வரும்‌ 
ஆறு குடும்பக்‌ காரணிகள்‌ சாதகமாக 
அமைவதாகக்‌ கண்டுள்ளனர்‌. அவையாவன 
பிள்ளையின்‌ சுயமதிப்பினைப்‌ பெற்றோர்‌ 
ஊக்குவித்தல்‌ (Self esteem), குடும்பத்தின்‌ 
வேலைப்பாங்குகள்‌ (Work habits), கல்வி 
விருத்திக்குப்‌ பெற்றோர்‌ அளிக்கும்‌ உதவிகள்‌ 
(Support of academics), கல்வியை 
ஊக்குவிக்கும்‌ செயல்களில்‌ பெற்றோர்‌ 
பங்குபற்றல்‌ (Participation in stimulating 
activities), மொழி விருத்தி (Language 
Development), கல்வி சம்பந்தமான 
குடும்பத்தின்‌ எதிர்பார்ப்புகள்‌ (Family acade- 
mic expectations). 


சுயமதிப்பு (Self esteem)- எம்‌ நாட்டில்‌ நாம்‌ 
எம்‌ பெற்றோரின்‌ (?) எண்ணங்களுக்கே 
மதிப்புக்‌ கொடுத்து வாழ்ந்தோம்‌. ஆனால்‌ 
இந்நாட்டு வாழ்க்கையில்‌ பிள்ளைகளின்‌ 
எண்ணங்களுக்கும்‌ உணர்ச்சிகளுக்கும்‌ 
மதிப்புக்‌ கொடுத்து அதன்‌ மூலம்‌ 
அவர்களுக்கு தன்னம்பிக்கையும்‌, சுயமதிப்பும்‌ 
ஏற்படுத்துதல்‌ அவசியம்‌. அவர்கள்‌ செய்யும்‌ 
செயல்களை விரும்பாவிடத்து அதற்கு 
உடனடியாக மறுப்புத்‌ தெரிவிக்காது, அதன்‌ 
அடிப்படைக்‌ காரணத்தை விளக்குங்கள்‌. 
பொதுவாக விடுமுறை நாட்களில்‌ 
பிள்ளைகள்‌ கண்டவர்களோடு கூடித்திரிய 
விரும்புவார்கள்‌. அவர்கள்‌ சகாக்கள்‌ யார்‌, 
அவர்களின்‌ நடவடிக்கைகள்‌ என்ன 
என்பதனை அன்றாடம்‌ அவதானித்துக்‌ 
கொள்ளுங்கள்‌. பொதுவாகத்‌ தங்கள்‌ 
நண்பர்களைப்‌ பற்றி நாம்‌ குறைகூறுவதைப்‌ 
பிள்ளைகள்‌ விரும்பமாட்டார்கள்‌. 
பிள்ளைகளின்‌ சந்தோஷம்தான்‌ எங்கள்‌ 
சந்தோஷம்‌ என்பதனை அவர்களுக்கு 





விளங்க வைக்கும்‌ அதே நேரத்தில்‌ 
அவர்களுக்கு ஏற்படும்‌ பிரச்சனைகள்‌ 
எங்களை எவ்வளவு தூரம்‌ பாதிக்கும்‌ 
என்பதனையும்‌ அவர்கள்‌ அறிதல்‌ முக்கியம்‌. 
பிள்ளைகள்‌ தங்கள்‌ செயல்களுக்குப்‌ 
பெற்றோர்‌ மதிப்புக்‌ கொடுப்பதில்லை என்றே 
தப்புக்‌ கணக்குப்‌ போடுகிறார்கள்‌. மனம்‌ 
விட்டுப்‌ பிள்ளைகளோடு கலந்துரையாடுவதே 
மிகவும்‌ அவசியமாகிறது. 


குடும்பத்தின்‌ வேலைப்பாங்குகள்‌ (Work 
habits) 

ஒவ்வொரு குடும்பத்திலும்‌ எவ்வளவோ 
வேலைகள்‌ உண்டு. பொதுவாக விடுமுறை 
நேரத்தில்‌ வீட்டில்‌ சகல வேலைகளும்‌ 
போட்டது போட்டபடி கிடக்க பிள்ளைகள்‌ 
விளையாடித்‌ திரிவதைத்தான்‌ நாம்‌ 
காணக்கூடியதாக உள்ளது. சிறு சிறு 
பொறுப்புக்களையாவது சின்ன வயதிலேயே 


கனகேஸ்வரி நடராஜா 


Teacher 
Yorkdale S. S, North York 


பிள்ளைகளுக்குக்‌ கொடுத்தல்‌ அவசியம்‌. 
அத்துடன்‌ மாத்திரமல்லாது அவர்கள்‌ 
செய்யும்‌ சிறிய வீட்டு வேலைகளுக்குக்‌ கூட 
அவர்களை மெச்சுதல்‌ அவசியம்‌. இது 
அவர்களை மேலும்‌ வேலை செய்வதற்கு 
உற்சாகமும்‌ ஊக்கமும்‌ அளிக்கிறது. 

கல்வி விருத்திக்குப்‌ பெற்றோர்‌ அளிக்கும்‌ 
உதவிகள்‌ (Family support of Academics) 
பிள்ளைகளின்‌ அறிவு விருத்திக்குத்‌ 
தேவையான நேரத்தையோ, அன்றேல்‌ 
பொருட்களையோ, பணத்தையோ 
வழங்குவதற்குப்‌ பெற்றோர்‌ என்றும்‌ தயாராக 
இருத்தல்‌ வேண்டும்‌. பொதுவாக எம்‌ 
சமூகத்தவரிடையே இது தாராளமாகக்‌ 
காணப்படுகிறது. ஆயினும்‌ சில வேளைகளில்‌ 
சில பொருட்களை வாங்குவதற்கு சில 
பெற்றோர்களால்‌ முடியாமல்‌ போய்விடுகிறது. 
அதற்காக நாம்‌ விசனப்படத்‌ தேவையில்லை. 
இங்கு முழத்திற்கு முழம்‌ வாசிகசாலைகள்‌ 
உண்டு. வேறு கல்வி விருத்திக்குத்‌ 
தேவையான கம்பியூட்டர்‌ முதலியவற்றை 
மாதக்‌ கட்டண கடன்‌ மூலம்‌ பெற வசதிகள்‌ 
உண்டு. பெற்றோர்‌ பிள்ளைகளுடன்‌ சென்று 
இவற்றைக்‌ கடனாகப்‌ பெற்றுக்‌ கொள்ளலாம்‌. 
அத்துடன்‌ அவர்கள்‌ அதனை வீட்டில்‌ 
கொண்டு வந்து உபயோகிக்கும்‌ பொழுதும்‌ 
பெற்றோர்‌ பிள்ளைகள்‌ அவற்றைக்‌ கவன- 
மாகவும்‌, பொறுப்பாகவும்‌ பாவிப்பதற்கு பயிற்சி 
அளித்தல்‌ வேண்டும்‌. புத்தகங்களை திருப்பிக்‌ 









கொடுக்கும்‌ திகதியையோ அன்றேல்‌ மாதக்‌ 
கடனைக்‌ கட்டும்‌ திகதியையோ 

அவர்களையே உங்களுக்கு ஞாபகப்படுத்தச்‌ 
சொல்லுங்கள்‌. அவ்வாறு செய்யும்‌ பொழுது 
அவர்களுக்கும்‌ பொறுப்பு உணர்ச்சி ஏற்படும்‌. 


கல்வியை ஊக்குவிக்கும்‌ செயல்களில்‌ 
பெற்றோர்‌ பங்குபற்றல்‌ (Family participation 
on stimulating Activities) 


எத்தனையோ கற்றல்‌ விடயங்களைப்‌ 
பிள்ளைகளைத்‌ தனியாகவே செய்ய 
விடுகின்றோம்‌. பிள்ளைகளோடு சேர்ந்து 
புத்தகங்களை நாமும்‌ வாசித்தல்‌ அவசியம்‌. 
குறிப்பிட்ட சில நிகழ்ச்சிகளையே டி.வியில்‌ 
பிள்ளைகளைப்‌ பார்க்க அனுமதிக்க 
வேண்டும்‌. பின்பு அவற்றையெல்லாம்‌ 
நாங்களும்‌ அவர்களோடு சேர்ந்து 
கலந்துரையாடல்‌ அவசியம்‌. குடும்பமாகக்‌ 
குறைந்த கட்டணத்தில்‌ சுற்றுலாக்கள்‌ 
செய்யப்‌ பல வசதிகளை கோடைகாலத்தில்‌ 
இந்நாட்டில்‌ செய்து கொடுக்கிறார்கள்‌. 
எங்கள்‌ குழந்தைகளோடு எம்‌ 
வசதிக்கேற்றவாறு இவ்விடங்களுக்குச்‌ 
செல்லுதல்‌ அவசியம்‌. சுற்றுலாக்கள்‌ 
செல்லும்‌ இடங்கள்‌ பற்றிய விளக்கங்களை 
முடியுமானால்‌ போவதற்கு முன்பு அறிந்து 
பிள்ளைகளுக்குக்‌ கூறுங்கள்‌. அல்லாவிடில்‌ 
போகுமிடங்களில்‌ பல விளக்கக்‌ கட்டுரைகள்‌ 
காணப்படும்‌. அவற்றை எடுத்து வந்து 
பிள்ளைகளோடு வாசித்து உங்களுக்குக்‌ 
கூறும்படி கேளுங்கள்‌. சுற்றுலா அனுபவம்‌ 
ஒரு கற்றல்‌ அனுபவமாக அமைதல்‌ 
வேண்டும்‌. 











மொழி விருத்தி (Family emphasis on 
Language Development) 


பிள்ளைகளின்‌ மொழியாற்றல்‌ வீட்டிலேயே 
அதிகம்‌ விருத்தியடைகிறது. பிள்ளையின்‌ 
தரத்திற்கு ஒரு படி கூடிய புத்தகங்களை 
வாசிப்பதற்கு ஊக்கமளியுங்கள்‌. நாளாந்தம்‌ 
வீட்டுற்கு வரும்‌ தினசரிப்‌ பத்திரிகைகளே 
பிள்ளைகளின்‌ மொழி வளர்ச்சிக்குப்‌ 
போதுமானதாக இருக்கிறது. விடுமுறையில்‌ 
பிள்ளைகள்‌ தினசரிப்‌ புத்திரிகையைப்‌ புரட்டிப்‌ 
பார்க்கும்‌ பழக்கத்தை ஏற்படுத்தினால்‌, ஒரு 
சில நாட்களின்‌ பின்பு அவர்களே வாசிக்க 
ஆரம்பித்து விடுவார்கள்‌. பெற்றோர்‌ 
புத்தகங்கள்‌, தினசரிப்‌ பத்திரிகைகளை 
வாசிக்கும்‌ பழக்கத்தைக்‌ கொள்ளல்‌ 
வேண்டும்‌. அப்பொழுதுதான்‌ பிள்ளைகளும்‌ 
வாசிப்பில்‌ நாட்டம்‌ கொள்ளுவார்கள்‌. (?) 
முன்பெல்லாம்‌ பிள்ளைகள்‌ பாடசாலை 
பாடங்களோடு பலவிதமான 
கதைப்புத்தகங்களை வீட்டில்‌ வாசிக்கும்‌ 
பழக்கமுள்ளவர்களாக இருந்தனர்‌. அதனால்‌ 
அவர்களின்‌ மொழியாற்றலும்‌, எழுத்தாற்றலும்‌ 
நாளாந்தம்‌ விருத்தியடைந்தது. ஆனால்‌ 
அண்மைக்‌ காலங்களில்‌ வீட்டில்‌ 
வாசிப்பதற்குப்‌ பதிலாகப்‌ பிள்ளைகள்‌ டி.வி 
நிகழ்ச்சிகளைப்‌ பார்க்கத்‌ தொடங்கிவிட்டனர்‌. 
இதனால்‌ பிள்ளைகளின்‌ எழுத்தாற்றல்‌ 
மிகவும்‌ குறைந்து விட்டதாகவும்‌, அதுவே 
பின்பு பிள்ளைகளின்‌ பல்கலைக்கழகக்‌ 
(மறுபக்கம்‌ பார்க்க) 











TAMILS' INFORMATION 





தமிழர்‌ தகவல்‌ 



































கவிஞர்‌ கந்தவனம்‌ குரும்‌ | 


தனடிய காட்சிகள்‌ 





அகதிகள்‌ அல்லேம்‌ 


“இந்தப்‌ படிவங்கள்‌ எமக்குரியவைதாமா?' 

ட 

“அகதிக்‌ கோரிக்கையை வாபஸ்‌ பெறுகின்றோம்‌ என்றல்லவா கையொப்பம்‌ இடவேண்டி 
இருக்கின்றது. இதனால்‌ எமக்கு ஏதாவது பிரச்சனை பின்னால்‌ வருமோ என்ற கவலை 
மேலிடுகின்றது.' 

'கவலைப்படுவதற்கு ஏதும்‌ இருப்பதாக எனக்குத்‌ தெரியவில்லை. உங்களுக்குத்தான்‌ நிரந்தரக்‌ 
குடியிருப்புப்‌ பத்திரம்‌ வழங்குவதற்குச்‌ சிபார்சு செய்யப்பட்டிருக்கிறதே. இதனை அமல்‌ 
செய்வதற்கு உங்களைப்‌ பற்றிய பாதுகாப்பு விசாரணை அறிக்கை வரவேண்டும்‌. இந்த 
விசாரணையை நிறைவு செய்வதற்கு உங்கள்‌ விரலடையாளங்களும்‌ தேவைப்படுகின்றன. இனி 
நீங்கள்‌ விரலடையாளங்களை எடுக்கச்‌ செல்லலாம்‌.” 


இவ்விதம்‌ இன்முகத்துடன்‌ கூறி எம்மை அனுப்பி வைத்தார்‌ அந்தக்‌ குடிவரவு உத்தியோகத்தர்‌. 
விரலடையாளமும்‌ வரிசைக்‌ கிரமப்படியாகவே எடுக்கப்பட்டது. உயரமான சீக்கியப்‌ பாதுகாப்பு 


உத்தியோகத்தர்‌ ஒருவர்‌ விரலடையாளங்களை எடுத்துக்‌ கொண்டிருந்தார்‌. காத்திருந்து 
அதனையும்‌ முடித்துக்‌ கொண்டு திரும்பினோம்‌. 


ஆக, நாம்‌ ஒப்பந்த அகதிகள்‌ அல்லோம்‌. 


தனியாக்கப்பெற்ற வகுப்பு விதிகள்‌ தேக்க நிலைகாரருக்கென்றே வகுக்கப்பட்ட திட்டம்‌. 
துரிதமான முறையில்‌ தேக்கநிலைக்காரரின்‌ பிரச்சனைகளைத்‌ தீர்த்து வைக்கக்‌ 
கொண்டுவரப்பட்ட சட்டம்‌. தேக்கநிலைக்காரர்‌ என்போர்‌ 1986ம்‌ ஆண்டு மே மாதம்‌ 26ம்‌ 
திகதிக்கும்‌ 1988ம்‌ ஆண்டு டிசம்பர்‌ மாதம்‌ 31ம்‌ திகதிக்குமிடைப்பட்ட காலத்தில்‌ வந்து அகதி 
நிலை கோரியவர்கள்‌. அவர்கள்‌ எல்லோருக்கும்‌ இவ்வித “வாபஸ்‌” கடிதம்‌ வழங்கப்பட்டிருக்க 
வேண்டும்‌ என்ற எண்ணத்தில்‌ இருந்தோம்‌. 

ஆனால்‌ எம்மைப்‌ போன்று நேர்முகச்‌ சந்திப்புக்குச்‌ சென்றுவந்த வேறு ஒரு 
தேக்கநிலையாளருடன்‌ பேச நேர்ந்தபோது தனக்கு அப்படி ஒரு கடிதம்‌ தரவில்லை என்றும்‌ 
நாங்கள்‌ அவ்வித கடிதத்தில்‌ ஒப்பங்கள்‌ வைத்திருக்கவே கூடாதென்றும்‌ கூறியதோடு நின்று 
விடாது “ஒருவேளை திருப்பிக்‌ கிருப்பி அனுப்பப்‌ போகிறார்களோ என்னவோ” என்று ஒரு 
குண்டையும்‌ போட்டார்‌. 


அமைதியின்மை மீண்டும்‌ தலையெடுத்தது. நிரந்தரக்‌ குடியிருப்புப்‌ பத்திரத்துக்குச்‌ சிபாரிசுதான்‌ 
செய்யப்பட்டுள்ளது. ஆனால்‌ அது இன்னும்‌ கைக்கு வரவில்லை. அதற்கிடையில்‌ என்ன 
நடக்குமோ என்ற கேள்விப்‌ பிசாசு வரவரப்‌ பெருத்துப்‌ பூதமாகியது. 


சந்தேகம்‌ துரத்தியடிக்க வேறு சிலரைத்‌ துரத்திப்‌ பிடித்தேன்‌. ஒருவர்‌ மட்டும்தான்‌ அகதிக்‌ 
கோரிக்கையை வாபஸ்‌ பெறும்‌ கடிதத்தில்‌ ஒப்பமிட்டதாக ஒப்புக்கொண்டார்‌. அந்த அளவில்‌ 
நிம்மதி ஏற்பட்டது. 


நேர்முகமாக நிரந்தரக்‌ குடியிருப்புப்‌ பத்திரத்துக்கான விண்ணப்பங்களைப்‌ பெற்று 
விரலடையாளங்களையும்‌ எடுத்த திகதி 17/06.91. இத்‌ திகதியிலிருந்து சரியாக ஆறு மாதங்கள்‌ 
கழித்து 17/12/91ல்‌ எமக்கு நிரந்தரப்‌ பத்திரங்கள்‌ கிடைத்தன. 


பத்திரங்கள்‌ என்பதுவும்‌ சரியல்ல. எமக்குக்‌ கிடைத்தவை நிரந்தரக்‌ குடியிருப்பு அட்டைகள்‌. 
1991ம்‌ ஆண்டு நடுப்பகுதியில்‌ இந்த அட்டை முறை அமலுக்கு வந்தது. 


அதற்கு முன்னர்‌ பத்திர முறையே வழக்கில்‌ இருந்தது. பத்திரங்களில்‌ உரியவர்‌ படங்கள்‌ 
இருக்கவில்லை. இந்த இல்லாமையை வைத்துக்கொண்டு பத்திரங்களைச்‌ சித்திரவதை 
செய்தனர்‌ பலர்‌. இந்தத்‌ துர்ப்பிரயோகத்தை, அதாவது களவாக ஆட்கள்‌ இறக்குமதி 
செய்யப்படுவதைத்‌ தடுக்கும்‌ வகையில்‌ புதிய அட்டை முறை கொண்டுவரப்பட்டது. 


புதிய அட்டை உரியவரின்‌ படத்தோடு கூடியது. (படத்தையும்‌ குடிவரவு நிலையமே எடுத்து.) 
அதுமட்டுமன்றிக்‌ காலாவதியாகும்‌ திகதியும்‌ போடப்பட்டிருந்தது. ஆள்மாறாட்டத்துக்குச்‌ 
சாவுமணி அடித்தது புதிய அட்டை. 
அதென்ன முந்தி அப்படி, இப்பொழுது இப்படி என்று முணுமுணுத்தவரும்‌ இருக்கவே செய்தனர்‌. 

முந்தி நின்ற வினைகள்‌ அவை போகச்‌ 

சிந்தி நெஞ்சே சிவனார்‌ திருப்‌ புன்கூர்‌ 

அந்த மில்லா அடிகள்‌ அவர்‌ போலும்‌ 

கந்த மல்கு கமழ்புன்‌ சடை யாரே. 

-திருஞானசம்பந்தமூர்த்தி நாயனார்‌. 






































விடுமுறை நாட்களும்‌ =| 
(முன்பக்கத்‌ தொடர்ச்சி) 

கல்வியை இடையில்‌ 
கைவிடுவதற்கான பல காரணிகளில்‌ 
ஒன்றாக அமைந்துள்ளதாகவும்‌ 
கல்விமான்கள்‌ கூறுகின்றனர்‌. 
ஆகையால்‌ வாசிக்கும்‌ பழக்கத்தை 
பிள்ளைகளிடையே ஏற்படுத்துதல்‌ 
பெற்றோரின்‌ கடமையாகும்‌. “கண்டதும்‌ 
கற்கப்‌ பண்டிதனாவான்‌” என்பது எம்‌ 
நாட்டுப்‌ பழமோழி. 





கல்வி சம்பந்தமான குடும்பத்தின்‌ 
எதிர்பார்ப்புகள்‌ (Family academic 
Expectations). 


சிறு வயதிலிருந்தே பிள்ளைகளுக்கு 
கல்வி சம்பந்தமான எங்கள்‌ 
எதிர்பார்ப்புகளை கூறுதல்‌ அவசியம்‌. 
பிள்ளைக்குப்‌ பிள்ளை 
கெட்டித்தனத்தில்‌ வேறுபடுவார்கள்‌. 
அவர்களின்‌ திறனுக்கேற்றவாறு 
அவர்களை முன்னேறச்‌ செய்தல்‌ 
பெற்றோரின்‌ கடமையாகும்‌. கற்றல்‌ 
என்பது எந்த வயதிலும்‌ முடியும்‌ 
என்பதற்கு நாங்களே உதாரணமாக 
அமைதல்‌ அவசியம்‌. நாங்களும்‌ 
எங்களுக்குப்‌ பிடித்த ஒரு பாட 
நெறியையோ, அன்றேல்‌ இந்நாட்டில்‌ 
வாழ்வதற்கு அத்தியாவசியமான ஒரு 
திறனையோ (உதாரணமாக 
கம்பியூட்டர்‌ அறிவு) கற்க முனைய 
வேண்டும்‌. அப்பொழுதுதான்‌ 
பிள்ளைகளுக்கும்‌ பெற்றோரில்‌ 
மதிப்பும்‌, அதே சமயம்‌ அவர்களை 
ஏமாற்றுவது கஷ்டம்‌ என்பதும்‌ 
விளங்கும்‌. 








விடுமுறை நாட்களில்‌ பிள்ளைகள்‌ 
வீட்டிலிருக்க, பெற்றோர்‌ வேலைக்குச்‌ 
செல்வதால்‌ அவர்களைக்‌ 
கவனிக்கவோ, கற்க உதவுவதற்கோ 
நேரம்‌ கிடைக்கவில்லையெனப்‌ 
பெற்றோர்‌ கூறுவதுண்டு. குறைந்த 
பொழுதானாலும்‌ தரமான பொழுதாக 
அமைதல்‌ வேண்டும்‌ (பெய்டு time & 
not quantity time). “பிள்ளைகளுக்கு 
நிற்பதற்கு வேர்களையும்‌, பறப்பதற்கு 
இறக்கைகளையும்‌ கொடுங்கள்‌” 
என்பது ஒரு சீனப்‌ பழமொழி (Give 
them the roots to stand & the wings to 
ரி). அதாவது எமது குடும்ப 
விழுமியங்கள்‌, பண்பாடுகள்‌ 
முதலியவற்றைப்‌ போதித்து எம்‌ 
பிள்ளைகளை நிமிர்ந்து நிற்கச்‌ 
செய்யுங்கள்‌. அதே நேரத்தில்‌ இந்‌ 
நாட்டிலும்‌ அவர்கள்‌ வாழ்க்கையில்‌ 
கொடிகட்டிப்‌ பறப்பதற்கு வேண்டிய 
திறன்களையும்‌ நாம்‌ கற்றுக்‌ 
கொடுத்தல்‌ அவசியம்‌. பிறந்த நாட்டின்‌ 
விழுமியங்களும்‌, புகுந்தநாட்டின்‌ 
திறன்களும்‌ ஒன்று சேர்ந்தால்‌ தான்‌ 
பிள்ளைகளின்‌ வாழ்க்கை 
பூரணத்துவம்‌ பெறும்‌. 














தமிழர்‌ தகவல்‌ ௯ 


ஜுலை 


1996 






July = 







TAMILS' INFORMATION 






































கனடாவில்‌ வாழுகின்ற எமக்குக்‌ கனடிய 
அரசியல்‌ தெரிந்திருக்க வேண்டியது மிகவும்‌ 
அவசியமாகும்‌. விரைவில்‌ 
நடைபெறவிருக்கும்‌ கனடிய நாடாளுமன்றத்‌ 
தேர்தலில்‌ ஆயிரக்‌ கணக்கில்‌ தமிழ்‌ மக்கள்‌ 
வாக்களிக்கும்‌ உரிமை பெற்று விடுவார்கள்‌. 
இந்த உரிமையைத்‌ தக்க முறையில்‌ 
ஆக்கபூர்வமாகப்‌ பாவிப்பதற்கு நாம்‌ 
இந்நாட்டு அரசியல்‌ கட்சிகளின்‌ 
அமைப்புகளையும்‌ அவற்றின்‌ 
கொள்கைகளையும்‌ நன்கு தெரிந்திருக்க 
வேண்டியது அவசியம்‌. 


இலங்கை, இந்தியா, மலேஷியா போன்ற 
எங்களுக்கு நெருக்கமான நாடுகளிலுள்ள 
அரசியல்‌ .கட்சிகளை அவை தேசியக்‌ 
கட்சிகளா, மாநிலக்‌ கட்சிகளா, மாக்சியக்‌ 
கட்சிகளா அல்லது இனம்‌, மதம்‌, மொழி 
என்னும்‌ அடிப்படையில்‌ ஆரம்பிக்கப்பட்ட 
கட்சிகளா என்பதை அவற்றின்‌ பெயர்களில்‌ 
இருந்தே ஓரளவு 
கணிப்பிடக்கூடியதாகவிருக்கும்‌. இதே 
ரீதியில்‌ கனடிய அரசியல்‌ கட்சிகளையும்‌ 
நம்மவர்‌ தவறாகக்‌ கணிப்பீடு செய்கின்றனர்‌. 
இந்தக்‌ குழப்பத்தைப்‌ போக்குவதே 
இக்கட்டுரையின்‌ நோக்கமாகும்‌. 


கன்ஸர்வேடிவ்‌ (conservative) என்னும்‌ 
ஆங்கிலச்‌ சொல்லுக்கு, பழைய 
பழக்கங்களைப்‌ பாதுகாப்பது என்று பொருள்‌. 
இதனால்‌ இப்பெயரைக்‌ கொண்டுள்ள 
கன்ஸர்வேடிவ்‌ கட்சியைப்‌ பிற்போக்குடைய- 
அதாவது-முதலாளித்துவக்‌ கட்சி எனவும்‌ 
கொள்ளப்படுகின்றது. மிதவாதம்‌, தாராள 
மனப்பான்மை என்னும்‌ கருத்தினைக்‌ 
கொண்டுள்ள லிபரல்‌ (11௦881) என்னும்‌ 
சொல்லினைப்‌ பெயரில்‌ கொண்டுள்ளதால்‌ 
லிபரல்‌ கட்சியானது முற்போக்குக்‌ 
கொள்கையுடைய மக்கள்‌ கட்சி என்று 
பலரும்‌ எண்ணுகின்றனர்‌. பெயர்களிலுள்ள 
கருத்துகளுக்கும்‌ இவ்விரு கட்சிகளின்‌ 
கொள்கைகளுக்கும்‌ செயற்பாடுகளுக்கும்‌ 
எவ்வித சம்பந்தமுமில்லை என்பதை 
அறியும்பொழுது ஆச்சரியமாகவிருக்கும்‌. 


இவ்விடத்தில்‌, பொருளாதார-அரசியல்‌ 
ரீதியாக உலக நாடுகள்‌ மூன்றாகப்‌ 
பிரிக்கப்பட்டுள்ளமையை அவதானிக்க 
வேண்டும்‌. முதலாளித்துவ நாடுகளை 
முதலாவது மண்டல நாடுகள்‌ (First World 
countries) எனவும்‌, சோஷலிஸ சமதர்ம 
நாடுகளை இரண்டாவது மண்டல நாடுகள்‌ 
(Second World Countries) எனவும்‌, 
பொருளாதாரத்தில்‌ பின்தங்கிய ஆசிய, 
ஆபிரிக்க நாடுகளை மூன்றாவது மண்டல 
நாடுகள்‌ (Third World Countries) என 
இவை அழைக்கப்படுகின்றன. 


முதலாவது மண்டல நாடுகளில்‌ உள்ள 


கனடாவும்‌ அரசியல்‌ கட்சிகளும்‌ | 
Political Parties in Canada 





அடிப்படையிலான பொருளாதார 
கொள்கைகளைக்‌ கொண்டுள்ளனவாகவே 
அமைந்திருக்கும்‌. கனடாவும்‌ இதற்கு 
விதிவிலக்கல்ல. பிராந்தியக்‌ கட்சிகள்‌ பல 
மாகாணங்களில்‌ காணப்பட்டாலும்‌, கியுபெக்‌ 
மாகாணத்தில்‌ மட்டுமே அரசாங்கம்‌ 
அமைக்கக்கூடிய பலத்தினைப்‌ பெறுவதைக்‌ 
காண முடிகின்றது. கனடிய 
நாடாளுமன்றத்தில்‌ 'புளொக்‌ கியுபெக்‌” கட்சி 
இரண்டாவது அதிகப்படியான ஆசனங்களைப்‌ 
பெற்று பிரதான எதிர்க்‌ கட்சியாக 
அமர்ந்துள்ள போதிலும்‌, நாடளாவிய ரீதியில்‌ 
பார்க்கையில்‌ இது ஒரு பிராந்தியக்‌ கட்சியே. 


நவஜனநாயகக்‌ கட்சியும்‌ (NDP), சீர்திருத்தக்‌ 
கட்சியும்‌ (Reform) தேசியக்‌ கட்சிகளெனக்‌ 
கூறப்பட்டாலும்‌ அவற்றின்‌ செல்வாக்கு 
சிற்சில மாகாணங்களில்‌ மாத்திரமே 
காணப்படுகின்றது. தற்போதைய 
நாடாளுமன்றத்தில்‌ இரண்டு ஆசனங்களை 
மட்டுமே கன்ஸர்வேடிவ்‌ கட்சி 
கொண்டிருந்தாலும்‌, இதுவொரு பலமான 
தேசியக்‌ கட்சியாகும்‌. ஆதலால்‌, முதலில்‌ 
இருபெருங்‌ கட்சிகளான கன்ஸர்வேடிவ்‌ 
கட்சியையும்‌, லிபரல்‌ கட்சியையும்‌ எடுத்து 
ஆராய்வோம்‌ 





கே. ஜவர்ஹர்லால்‌ நேரு 





கன்ஸர்வேடிவ்‌ கட்சியை எடுத்துக்‌ 
கொண்டால்‌ தனியானதொரு அரசியல்‌ 
தத்துவம்‌ இருப்பதாகத்‌ தெரியவில்லை. 
இதனை ஒரு மனோநிலை என்றே 
குறிப்பிடலாம்‌. பிரபுத்துவத்தை 
நிலைநாட்டுவதே இவர்களின்‌ குறிக்கோள்‌. 
சமுதாய சீர்திருத்தங்களுக்கு எதிராளிகளான 
இவர்கள்‌ தத்துவ ரீதியிலான அரசியல்‌ 
வாதங்களையும்‌, சமுதாயத்தில்‌ 
மாற்றங்களையும்‌, மக்கள்‌ இயக்கங்களையும்‌ 
அறவே வெறுப்பவர்கள்‌. சட்டத்தையும்‌ 
அறத்தையும்‌ பாதுகாப்பதற்கு ஆற்றல்மிகு 
அரசியல்‌ தலைமை தேவை என்பதையும்‌, 
ஆஸ்திகளைக்‌ கொண்ட நடுத்தர 
வகுப்பினரே இதற்குத்‌ தகுதியானவர்கள்‌ 
என்பதுமே இவர்களது சித்தாந்தம்‌. 
அடிப்படைக்‌ கொள்கையில்‌ ஒரே 
கண்ணோட்டம்‌ உடையவராயினும்‌ 
சிந்தனையோட்டத்தில்‌ சிறிய மாற்றங்களைக்‌ 
கொண்ட மூன்று பிரிவினரை இக்கட்சியில்‌ 
காணலாம்‌. இக்கட்சியானது பதவியில்‌ 
இருக்கும்போது எந்தக்‌ குழுவின்‌ கையோங்கி 
நிற்கின்றதோ, அதனைப்‌ பொறுத்தே 
அக்கட்சியின்‌ செயற்பாடுகளும்‌ சட்ட 
அமலாக்கங்களும்‌ இடம்பெறும்‌. ஆதலால்‌ 
மேற்கூறப்பட்ட மூன்று குழுவினரதும்‌ 
சிந்தனைகளையும்‌ சிறிது கவனிப்போம்‌. 
இதனால்‌ இக்குழுக்களிடையே நிலவும்‌ 


ஒற்றுமை வேற்றுமைகளை மட்டுமன்றி, 
சில கொள்கைகள்‌ எவ்வாறு லிபரல்‌ 
கட்சியுடன்‌ இணைந்தனவாகக்‌ 
காணப்படுகின்றன என்பதையும்‌ 
அவதானிக்கலாம்‌. 

முதலாவது, பொதுநீதிக்‌ கன்ஸர்வேடிவ்‌ 
(common law conservatism). தனிநபர்‌ 
என எவருமே இல்லை, சகலரும்‌ 
சமுதாயம்‌ என்னும்‌ ஒரே அமைப்புக்குள்‌ 
அடங்குவர்‌ என்பதே இவர்களின்‌ கூற்று. 
இங்கு தனிநபர்‌ என இவர்கள்‌ 
குறிப்பிடுவது பொதுமக்களை. 
தனிநபர்கள்‌ மற்றவர்களிடமிருந்து 
காப்பாற்றப்படவேண்டியவர்கள்‌ என்பது 
அடுத்த கூற்று. முன்பு இல்லையெனக்‌ 
கூறப்பட்ட தனிநபர்‌ இப்பொழுது 
இருப்பதாகக்‌ கூறப்படுவதை 
அவதானிக்கவும்‌. அத்துடன்‌, இப்போது 
தனிநபர்‌ எனக்‌ குறிக்கப்படுவது அதிகார 
வர்க்கத்தினரை. இவர்களுக்கு 
ஆபத்தைக்‌ கொடுக்கக்கூடிய 
“மற்றவர்கள்‌' என்பது பொதுமக்களைக்‌ 
குறிக்கும்‌. அறநெறி பாதுகாக்கப்பட 
வேண்டியது அவசியம்‌. பொது ஒழுக்க 
முறைகள்‌ வெளித்‌ தாக்குதல்களில்‌ 
இருந்தும்‌ உள்சதி வேலைகளில்‌ 
இருந்தும்‌ காப்பாற்றப்பட வேண்டியவை. 
அனுபவத்தாலும்‌ கடும்‌ சோதனையாலும்‌ 
நிரூபிக்கப்பட்ட மாற்று யோசனைகள்‌ 
மட்டுமே ஏற்றுக்‌ கொள்ளப்படும்‌ என்பன 
இவர்களின்‌ நிலை. 





இரண்டாவது, பிரபுத்துவ கன்ஷர்வேடிசம்‌ 
(convertatism of Natural Ruling class). 
இவர்களின்‌ நிலையானது, பொதுமக்கள்‌ 
ஆளும்‌ திறமையற்றவர்கள்‌; தமக்கு 
நன்மை பகிரக்‌ கூடியவை எவை 
என்பதைக்கூட அறியும்‌ ஆற்றல்‌ 
இல்லாதவர்கள்‌; இயற்கையாகவே 
திறமை படைத்தோர்‌ இவர்களை 
ஆளுவதே சிறந்த அரசியல்‌ முறை 
என்பது இவர்கள்‌ கூற்று. இவர்கள்‌ 
பண்டைய காலங்களில்‌ மன்னர்‌ 
ஆட்சியை ஆதரித்தனர்‌. இப்பொழுது 
ஆதரிப்பது முன்னிலை வகிக்கும்‌ பெரிய 
வர்த்தக நிறுவனங்களை. லிபரிஸம்‌, 
ஜனநாயகம்‌ ஆகியவைகளை அறவே 
வெறுப்பவர்கள்‌. 


மூன்றாவது, தடையில்லா வியாபார 
கன்ஸர்வேடிஸம்‌ (1166 enterprise CON- 
servertism). இவர்களின்‌ தாரக மந்திரம்‌ 
கட்டுப்பாடில்லாத பொருளாதாரச்‌ 
சுதந்திரம்‌ பொருளாதாரத்தில்‌ அரசாங்கத்‌ 
தலையீடு சிறு துளியேனும்‌ இருக்கக்‌ 
கூடாது; அரசாங்கத்திற்குச்‌ சொந்தமான 
சகல வர்த்தக ரீதியான நிறுவனங்களும்‌ 
தனியார்‌ மயமாக்கப்பட வேண்டும்‌; 
உதவித்‌ திட்டங்கள்‌ சகலதும்‌ நிறுத்தப்பட 
வேண்டும்‌. கட்டுப்பாடில்லா உலகச்‌ 
சந்தை உருவாக்கப்பட வேண்டும்‌ 
என்பவையே இவர்களின்‌ குறிக்கோள்‌. 
இவர்கள்‌ புதிய வலதுசாரிகள்‌ 


சகல அரசியல்‌ கட்சிகளும்‌ முதலாளித்துவ (29ம்‌ பக்கம்‌ பார்க்க) 


தமிழர்‌ தகவல்‌ ரு 





ஜுலை 


1996 





July 5 


TAMILS' INFORMATION 





























இதன்‌ காரணமாக, வீட்டு 
வளவுக்குள்‌ தென்னங்கன்றுகளை 
வளர்த்து விற்பனை செய்வது, 
முருங்கை, தென்னை. பலா, மா 
மரங்களுக்குப்‌ புதிய வகையில்‌ 
உரமிட்டு அதிக பயனைப்‌ பெறுவது 
போன்றவற்றில்‌ கூடிய கவனம்‌ 
செலுத்தினார. அதனால்‌ கையில்‌ 











“பதினெட்டு வயதுக்குப்‌ பின்னர்‌ உனது 
தேவைகளை நீயே கவனிக்கக்‌ கூடியதாக 
இருக்க வேண்டும்‌” என்று தந்தையார்‌ 
சொன்னது அந்த வாலிபனின்‌ தலைக்குள்‌ 
நன்றாக ஏறியதால்‌ இலாபமடைந்தது அந்த 
இளைஞனும்‌, தந்தையும்‌ மட்டுமல்ல - 
இன்று கனடா நாடும்‌ தான்‌. 

சொன்னவர்‌ - அப்போது சாவகச்சேரி 
நகரசபையின்‌ செயலாளராகப்‌ பணியாற்றிய 
திரு. காங்கேசர்‌ அவர்கள்‌. 
சொல்லப்பட்டது - யாழ்ப்பாணத்தின்‌ 
பிரபல்யமான கல்லூரியாகவிருந்த சென்‌. 
ஜோன்ஸ்‌ கல்லூரியில்‌ கல்விகற்றுக்‌ 


தற்போது கனடாவில்‌ தனது சொந்த 
முயற்சியால்‌ கொடிகட்டிப்‌ பறக்கின்றார்‌. 
அவர்தான்‌ “லோ கோஸ்ற்‌' (Low Cost 
Carpets & Interiors) நிறுவனத்தின்‌ 
அதிபரான திரு. சபேசன்‌ அவர்கள்‌. 


சபேசன்‌ அவர்கள்‌ தமது தொழில்‌ 
முயற்சியை இங்கு ஆரம்பித்து இவ்வருட 


ஆம்‌ - பத்தாவது ஆண்டில்‌ உங்களுடன்‌ 
சபேசன்‌. 


வீட்டுக்கு வீடு அழைக்கப்படும்‌ பெயர்‌ 
இந்தச்‌ சபேசன்‌ என்றால்‌ அது 
மிகையில்லை. முக்கியமாக குடும்பப்‌ 
பெண்கள்‌ மத்தியில்‌ “சபேசன்‌' என்ற பெயர்‌ 
மிகவும்‌ பிரபல்யமானது. வீடு திருத்தம்‌, 
நிலக்‌ கம்பளம்‌ பொருத்துதல்‌, வீட்டுத்‌ 
தளபாடங்கள்‌, சமையலுக்கான மின்சார 
உபகரணங்கள்‌, மற்றும்‌ வீட்டுக்கான 


விற்பனை ஆகிய அனைத்து வீட்டுத்‌ 
தேவைகளையும்‌ இவர்‌ நிறைவு செய்வதே 
இதற்கு முக்கிய காரணம்‌. 

தமிழீழத்தின்‌ சாவகச்சேரி இவரது 
பிறப்பிடம்‌. வசதியான குடும்பத்தில்‌ 
பிறந்திருந்தாலும்‌, தனது சொந்தக்‌ காலில்‌ 
எப்போதும்‌ நிற்க வேண்டுமென்பது இவரது 


அதற்குத்‌ தந்தையாரும்‌ ஊக்கமளித்தார்‌. 





மந்திரமாக ஏற்றுக்கொண்ட அந்த வாலிபன்‌, 


ஜுன்‌ மாதத்துடன்‌ பத்தாண்டுகளாகிவிட்டன. 


அத்தியாவசிய “எலக்றோனிக்‌' பொருட்களின்‌ 


குறிக்கோளாகச்‌ சிறுவயதிலிருந்தே வந்தது. 


காசும்‌ புரளத்‌ தொடங்கியது. ஊரில்‌ 
பெயரும்‌ அடிபடத்‌ தொடங்கியது. அப்போது 
சபேசனுக்குப்‌ 17 வயது. 


அப்போதிருந்த ஆட்சியாளரின்‌ அரசியல்‌- 
பொருளாதாரப்‌ போக்கும்‌ அவருக்குச்‌ 
சாதகமாக அமைந்ததால்‌ மேலும்‌ பல 
குடிசைக்‌ கைத்தொழில்களை ஆரம்பித்தார்‌. 
13 ஏக்கர்‌ காணியில்‌ மரவள்ளி நட்டு 
அதிலிருந்து சவ்வரிசி செய்து விற்பனை 
செய்தார்‌. பனம்‌ ஓலையில்‌ தீக்குச்சிகள்‌ 
செய்து அவைகளைப்‌ பெட்டியில்‌ அடைத்து 
பலநோக்கக்‌ கூட்டுறவுச்‌ சங்கங்களுக்கு 
விற்பனை செய்தார்‌. பனம்‌ பழம்‌, மாம்பழம்‌ 
போன்ற வீட்டுத்தோட்டப்‌ பழங்களிலிருந்து 


கொண்டிருந்த “தமிழர்கள்‌ நாள்‌, 
மாணவன 1 . நட்சத்திரம்‌, 
ம்‌ அன்று உழைப்பால்‌ உயர்ந்தோர்‌ வரிசையில்‌... கரிநாள்‌, பஞ்சமி 
அவரகளுக்கு. போன்ற 

தந்‌ைத சொல்லை விடயங்களில்‌ 





'ஜாம்‌' செய்து கடைகளுக்கு விற்பனை 
செய்தார்‌. 

“கல்லூரியில்‌ படித்துக்‌ 
கொண்டிருக்கும்போதே இவைகளைச்‌ 
செய்ய எனக்கு ஊக்கம்‌ தந்தவர்‌ எனது 
அதிபராகவிருந்த (சென்‌. ஜோன்ஸ்‌) 
காலஞ்சென்ற ஆனந்தராஜன்‌. இவரை 
என்னால்‌ மறக்க முடியாது. எனது 
உற்பத்திகளைக்‌ கூடுதலாகக்‌ கொள்முதல்‌ 
செய்து சந்தைப்‌ படுத்தியது பண்டத்தரிப்பு 
பலநோக்கக்‌ கூட்டுறவுச்‌ சங்கம்‌. 
இவர்களுக்கு நான்‌ என்றும்‌ 
நன்றியுள்ளவனாக இருக்க வேண்டும்‌” 
என்று தமது இளமைக்கால வளர்ச்சியில்‌ 
கை கொடுத்தவர்களை நன்றியுடன்‌ நினைவு 
கூருகின்றார்‌ திரு. சபேசன்‌ அவர்கள்‌. 


நாட்டு நிலைமைகள்‌ மாற்றம்‌ பெற்றதால்‌ 
திரு. சபேசன்‌ அவர்கள்‌ புலம்பெயர 
நேர்ந்தது. ஜேர்மனியில்‌ சில வருடங்கள்‌ 
வாழ்ந்த வேளையில்‌ அங்குள்ள உற்பத்தி 
நிறுவனமொன்றின்‌ இரசாயனப்‌ பகுதியில்‌ 
பிரிவுப்‌ பொறுப்பாளராகக்‌ கடமையாற்றினார்‌. 
இப்பணிக்குத்‌ தேவையான இரசாயனப்‌ 
பட்டம்‌ இவருக்கில்லாதிருந்த போதிலும்‌, 
இவரது கடின உழைப்பு, ஓய்வற்ற 
துரிதமான கடமையுணர்வு 
போன்றவைகளால்‌ அந்த நிர்வாகம்‌ 
பொறுப்பான பதவியை இவருக்கு 
வழங்கியது. 


பத்தாவது ஆண்டில்‌ உங்கள்‌ சபேசன்‌; 


ஒவ்வொரு வீட்டினதும்‌ உற்ற தோழன்‌ 





தற்போது, கனடா இவருக்கு இரண்டாவது 
தாயகம்‌. தொட்ட துறையெதனையும்‌ விட்டு 
வைக்காது தொடர்ந்து அதில்‌ வெற்றி 
படைத்துக்‌ கொண்டிருக்கிறார்‌. 1986ம்‌ 
ஆண்டு தளபாடத்‌ தயாரிப்பு, விற்பனை 
ஆகியவைகளை ஆரம்பித்தார்‌. பின்னர்‌ 
நிலக்‌ கம்பள விற்பனை, பொருத்துதல்‌, 
துப்புரவு செய்தல்‌ ஆகியவைகளையும்‌ தமது 
தொழிலுடன்‌ இணைத்துக்‌ கொண்டார்‌. 
படிப்படியாக லோ கோஸ்ற்‌ காப்பற்‌” என்ற 
பெயர்‌ எங்கும்‌ வியாபிக்கத்‌ தொடங்கியது. 
1990ம்‌ ஆண்டில்‌ மிஸிஸாகாவைத்‌ 
தலைமையகமாகக்‌ கொண்டியங்கி வந்த 
தமது வியாபாரத்தைத்‌ தற்போதைய 
ஸ்காபரோவுக்கு மாற்றம்‌ செய்தார்‌. 
அத்துடன்‌ “எலக்றோனிக்‌' உபகரணங்களின்‌ 
விற்பனை, சேவை ஆகியவற்றையும்‌ 
ஆரம்பித்தார்‌. 

கடந்த இரண்டாண்டுகளாக மற்றொரு புதிய 
சேவையையும்‌ சேர்த்துக்‌ கொண்டுள்ளார்‌. 
வீடுகள்‌, கட்டடங்கள்‌ புதுப்பித்தலே அவை. 


நம்பிக்கையுடையவர்கள்‌. அதேபோன்று 
பொருத்தம்‌ பார்ப்பது இவர்களது 
முக்கியமான வழக்கம்‌. இதனால்‌, பலர்‌ தாம்‌ 
குடியிருக்கும்‌ வீடுகளில்‌ குசினி, சாமி அறை 
பொருத்தமான திசையில்‌ இல்லையென்ற 
காரணத்தினால்‌ தமது வீடுகளை விற்பனை 
செய்வதை நானறிவேன்‌. இப்படி விற்பனை 
செய்து மற்றொரு வீட்டை வாங்குவதால்‌ 
இரு தரப்பினாலும்‌ சுமார்‌ 
ஐம்பதினாயிரத்துக்கும்‌ அதிகமான 
டாலர்களை வீணாக அவர்கள்‌ 
இழக்கின்றனர்‌. இவர்களுக்குப்‌ 
பொருத்தமான வகையில்‌ குடியிருக்கும்‌ 
வீட்டின்‌ குசினி, குளியலறை, சாமி அறை, 
படுக்கை அறை ஆகியவைகளை இடம்‌ 
மாற்றி அமைப்பதற்கு ஏற்படும்‌ செலவு மிகக்‌ 
குறைவு. இதனையே ஒரு சேவையாகக்‌ 
கருதி நாம்‌ செய்து வருகின்றோம்‌. இதனால்‌ 
கடந்த ஒரு வருடத்தில்‌ மட்டும்‌ சுமார்‌ 
இருபது வீட்டுக்காரர்‌ நன்மையடைந்‌ 
துள்ளனர்‌” என்று பெரும்‌ திருப்தியுடன்‌ 
எமக்குச்‌ சொன்னார்‌ சபேசன்‌ அவர்கள்‌. 


நிலக்‌ கம்பளம்‌ பொருத்துதல்‌ இவரது 
நிறுவனத்தின்‌ பிரதான சேவைகளில்‌ ஒன்று. 
கடந்த பத்தாண்டுகளில்‌ சுமார்‌ ஐயாயிரம்‌ 
வீடுகளுக்கும்‌, ஆயிரத்துக்கும்‌ அதிகமான 
வர்த்தக நிறுவனங்களுக்கும்‌ நிலக்கம்பளம்‌ 
பொருத்தியுள்ளார்‌. 





திரு. சபேசன்‌ அவர்கள்‌ மிகுந்த இன 
(33ம்‌ பக்கம்‌ பார்க்க) 





தமிழர்‌ தகவல்‌ 














அச்வ” மி டுங்ககா வு 


கத்தோலிக்க பல்கலாசார சேவைகள்‌ 
நிலைய வருடாந்தக்‌ கூட்டம்‌ 


கனடாவில்‌ அகதிகளுக்கும்‌, குடிவரவாளர்களுக்கும்‌ சேவை புரிந்துவரும்‌ 
நிறுவனங்களில்‌ முக்கியமான ஒரு இடத்தினை கத்தோலிக்க 
பல்கலாசார சேவைகள்‌ நிலையம்‌ (கத்தோலிக்க குடிவரவு நிலையம்‌) 
வகித்து வருகின்றது. ரொறன்ரோவில்‌ தலைமையகத்தைக்‌ கொண்டுள்ள 
இந்த நிலையத்தின்‌ பிராந்திய நிலையங்கள்‌ ரொறன்ரோ மாநகர 
பிரதேசம்‌, பீல்‌ மாநகர பிரதேசம்‌ என்ற இரண்டு பிரிவாக 
அமைந்துள்ளன. இரண்டு பிராந்திய நிலையங்களும்‌ தனித்தனியாக 
இயக்குனர்களின்‌ நேரடி மேற்பார்வையில்‌ கடந்த பதினைந்து 
வருடங்களாகச்‌ சேவைபுரிந்து வருகின்றன. 





ரொறன்ரோ பெரும்பாகத்தின்‌ சேவை நிலையங்கள்‌ ஸ்காபரோவில்‌ 47 
Herron Avenue, 1200 Markham Road ஆகிய இடங்களிலும்‌ 
ரொறன்ரோவில்‌ 1108 Dundas St West இலும்‌ அமைந்துள்ளன. பீல்‌ 
மாநகரப்‌ பிரதேச சேவை நிலையங்கள்‌ மிஸிஸாகாவில்‌ 90 Dundas St 
West இலும்‌ பிராம்டனில்‌ 284 பெற St. Westஇலும்‌ அமைந்துள்ளன. 
இந்தச்‌ சேவை நிலையங்களில்‌ முப்பதுக்கும்‌ அதிகமான மொழிகளைப்‌ 
பேசும்‌ இருபது கவுன்ஸலர்கள்‌ பணிபுரிந்து வருகின்றனர்‌. திங்கள்‌ முதல்‌ 
வெள்ளி வரையான வேலை நாட்களில்‌ காலை 9;00 மணி முதல்‌ 
பிற்பகல்‌ 5:00 மணி வரை இவர்களின்‌ சேவையைப்‌ பெறமுடியும்‌. 


கத்தோலிக்க குடிவரவு சேவைகள்‌ நிலையத்தின்‌ வருடாந்தப்‌ பொதுக்‌ 
கூட்டம்‌ ஜான்‌ மாதம்‌ 5ம்‌ திகதி நடைபெற்றது. நிலையத்தின்‌ இயக்குனர்‌ 
சபையினர்‌ உத்தியோகத்தர்கள்‌, ஊழியர்கள்‌ உட்படப்‌ பலர்‌ இதில்‌_ 
கலந்துகொண்டனர்‌ ரொறன்ரோ பொ Lady of Lourdes Church இல்‌ 
நடைபெற்ற விசேட ஆராதனையைத்‌ தொடர்ந்து, நிலையத்தின்‌ 
இயக்குனர்‌ சபைத்‌ தலைவர்‌, வழக்கறிஞர்‌ Constance Laidlaw 
தலைமையில்‌ வருடாந்தப்‌ பொதுக்கூட்டம்‌ நடைபெற்றது. நிலையத்தின்‌ 
தற்கால முன்னேற்றப்‌ பணிகளைத்‌ தலைவர்‌ தமது உரையில்‌ விளக்கிக்‌ 
கூறினார்‌. செயலாளர்‌ அறிக்கை, பொருளாளர்‌ அறிக்கை 
ஆகியவைகளை அடுத்து நிலையத்தின்‌ நிறைவேற்று இயக்குனர்‌ 














திரு. Bob Filart, நிலையத்தின்‌ பதில்‌ பொது முகாமையாளர்‌ 
திரு. George Nasello ஆகியோர்‌ சிற்றுரை வழங்கினர்‌. வருடாந்தத்‌ 
“தொண்டர்‌ சேவை' விருதுகள்‌ இருவருக்கு வழங்கப்பட்டன. 
தொண்டர்களை அறிமுகம்‌ செய்யும்‌ உரையை பீல்‌ பிரதேச 
நிலையத்தின்‌ சார்பில்‌ அதன்‌ பிராந்திய இயக்குனர்‌ திரு. ஹரி ரேய்‌ 


அவர்களும்‌, ரொறன்ரோ மாநகர பிராந்திய இயக்குனர்‌ சார்பில்‌ திரு. 
எஸ்‌. திருச்செல்வம்‌ அவர்களும்‌ நிகழ்த்தி விருதுகளை வழங்கினர்‌. 


இயக்குனர்‌ சபையின்‌ தலைவர்‌ பதவியிலிருந்தும்‌ ஓய்வு 
பெறுபவர்களான வழக்கறிஞர்‌ Constance Laidlaw அவர்களும்‌, 
உபதலைவரான, யோர்க்‌ பல்கலைக்கழக அகதிகள்‌ கல்வி நிலைய 
அதிபர்‌ திரு. 1,4101861 Lanphier அவர்களும்‌ ‘சேவை பாராட்டும்‌ 
விருதுகள்‌' வழங்கிக்‌ கெளரவம்‌ செய்யப்பட்டனர்‌. திரு. Michael 
Lanphier விருது பெற்ற பின்னர்‌ நிகழ்த்திய உரையில்‌, அகதிகளை 
ஏற்றுக்கொள்வது கனடாவில்‌ வெகுவாகக்‌ குறைந்து வருகின்றது 
என்றும்‌, அகதிகள்‌ வருகையும்‌ பெருமளவில்‌ குறைந்துள்ளது என்றும்‌, 
கனடாவின்‌ தாராள மனப்பான்மை அருகி வருவதையே இது 
எடுத்துக்காட்டுகின்றது என்றும்‌ சொன்னார்‌. நிலையத்தின்‌ தலைமை 
அதிகாரிகளுடன்‌ ஓய்வு பெறும்‌இயக்குனர்‌ சபையினர்‌ நிற்பதை 
இப்பக்கத்திலுள்ள படத்தில்‌ பார்க்கலாம்‌. 





கீழ்யோர்க்‌ உயர்தர பாடசாலை மாணவர்களின்‌ வருடாந்தக்‌ கலை 
விழாவான “இளவேனில்‌ - 96பெருவிழாவாக அண்மையில்‌ நடைபெற்றது. 
மாணவர்‌ தலைவர்களான பிரதீபன்‌ அன்னலிங்கம்‌, மீரா கனகேஸ்வரன்‌ 
ஆகியோரின்‌ வரவேற்புரையை அடுத்து விழாப்‌ பொறுப்பாசிரியர்‌ திரு. 
மைக்‌ றுசாக்கிஸ்‌ உரையாற்றினார்‌. தமிழர்களின்‌ கலாசாரத்தினை 
வியந்து கூறிய ஆசிரியர்‌ தமிழ்‌ மாணவர்களின்‌ தலைமைத்துவச்‌ 
சிறப்பினையும்‌ பாராட்டினார்‌. சிறப்பு விருந்தினராகப்‌ பங்கு கொண்ட 
செல்வி. ஜேன்‌ கிப்சன்‌ அவர்கள்‌ தமிழ்‌ மாணவர்கள்‌ தமிழ்‌ கற்க 
வேண்டிய அவசியத்தைத்‌ தமது உரையில்‌ சுட்டிக்காட்டினார்‌. 
பாடசாலையின்‌ உபஅதிபர்‌ திரு. எறிக்‌ பொற்ஸ்‌ தமது பேச்சின்போது 
பாடசாலையில்‌ கீர்த்திபெற்ற சில தமிழ்‌ மாணவர்களின்‌ பெயர்களைக்‌ 
குறிப்பட்டு அவர்களுக்குப்‌ பாராட்டுக்‌ கூறினார்‌. தமிழ்ப்‌ 








தமிழர்‌ தகவல்‌ 





கீழ்யோர்க்‌ உயர்தர பாடசாலை மாணவரின்‌ இளவேனில்‌ - 96 


பிள்ளைகளுக்குக்‌ கனடாவில்‌ சிறப்பான எதிர்காலம்‌ உண்டு என்றும்‌ 
பலத்த கரகோஷத்துக்கிடையில்‌ தெரிவித்தார்‌. நடனம்‌, நாடகம்‌ என்று 
பல கலை நிகழ்ச்சிகள்‌ இடம்பெற்றன. தங்களது தாயகத்தின்‌ சமகால 
நிகழ்வுகளை வைத்துத்‌ தயாரிக்கப்பட்ட நாடகம்‌ ” மண்‌ மோகம்‌ - 
காதலா? சகோதர வாஞ்சையா? தமிழ்‌ மண்‌ மீது கொண்ட மோகமா?”. 
இளங்குமரனின்‌ இந்த நாடகத்தில்‌ நகைச்சுவைக்கும்‌ குறைவில்லை. 
அனைவருமே சிறப்பாக நடித்துள்ளனர்‌. 


இடைவேளைக்குப்‌ பின்னர்‌ “ஸ்வரம்‌ - 7' குழுவினரின்‌ இன்னிசை 
விருந்து இடம்பெற்றது. இறுதியில்‌ மாணவர்‌ ஞானம்‌ குலசிங்கம்‌ 
நன்றியுரை வழங்கினார்‌. முக்கிய பிரமுகர்கள்‌ மங்கல 
விளக்கேற்றுவதையும்‌, நாடகத்தில்‌ ஒரு காட்சியையும்‌ படங்களில்‌ 
காணலாம்‌. 














TAMILS' INFORMATION 











i 


| எமது மாணவ மாணவிகள்‌ | 


பல்‌ வைத்தியத்‌ துறையில்‌ பயில்வதற்கு 


| ஊக்குவிக்க வேண்டும்‌ / 


என்னை உருவாக்கிய ஹாட்லி கல்லூரியின்‌ 
கலைவிழாவில்‌ சிறப்பு விருந்தினர்‌ உரை 
வழங்கும்‌ ஓர்‌ அரிய சந்தர்ப்பம்‌ சென்ற 
மாதம்‌ எனக்குக்‌ கிடைத்தது. பழைய 
மாணவர்கள்‌ சங்க வைபவத்தில்‌ நான்‌ 
பேசிய பொழுது இரண்டு முக்கியமான 
கருத்துக்களை எடுத்துரைத்தேன்‌. 


முதலாவது இந்த நாட்டில்‌ நாம்‌ கடின 
உழைப்பால்‌ உயர்ந்த இடத்தைப்‌ 
பெறமுடியும்‌ என்பதாகும்‌. நான்‌ சுமார்‌ பத்து 
வருடங்களுக்கு முன்பு இங்கு வந்த 
பொழுது பதினைந்து வருடங்களுக்கு 
மேலாக நான்‌ புரிந்த பல்‌ வைத்தியத்‌ 
துறையையே இங்கும்‌ புரிய வேண்டுமென்ற 
மனத்திடத்துடன்‌ இருந்தேன்‌. பலர்‌ என்னை 
அந்த எண்ணத்தை விட்டு வேறு முயற்சியில்‌ 
ஈடுபடும்படி சொன்னார்கள்‌. பல்‌ வைத்தியப்‌ 
பரீட்சைகள்‌ மிகவும்‌ கடினமானவை என்பதே 
அவர்களின்‌ கருத்து. பரீட்சை சம்பந்தமாக 
உதவி பெறுவதற்கு தற்போது 
இருப்பதுபோல்‌ அன்று உதவி செய்ய பலர்‌ 
இருக்கவில்லை. எனினும்‌ எனது 
விடாமுயற்சியின்‌ பலனாக எனது நோக்கம்‌ 
நிறைவேறியது நீங்கள்‌ அனைவரும்‌ 
அறிந்ததே. 

இதைத்‌ தொடர்ந்து பல்வைத்தியர்கள்‌ பலர்‌ 
என்னிடம்‌ விபரங்கள்‌ அறிவதற்கும்‌ வேறு 
உதவிகளுக்கும்‌ வருவார்கள்‌. இன்றும்‌ 
புதியவர்கள்‌ என்னிடம்‌ வருவதுண்டு. 
இவர்களை நான்‌ உற்சாகப்படுத்தி 
வருகின்றேன்‌. “முயற்சியுடையோர்‌ 
இகழ்ச்சியடையார்‌” என்று எனது தந்தையார்‌ 
எனக்கு கூறி வந்தததை இவர்களுக்கும்‌ 
நான்‌ வலியுறுத்துவதுண்டு. 


இரண்டாவதாக, இங்குள்ள தகுதி வாய்ந்த 
மாணவ மாணவிகளை சர்வகலாசாலையில்‌ 
பல்‌ வைத்தியக்‌ கல்வியை 
மேற்கொள்ளும்படி வேண்டுகோள்‌ 
விடுத்தேன்‌. எம்மவரில்‌ ஒருசிலரே 
இத்துறையில்‌ அக்கறை காட்டுவதாகத்‌ 
தெரிகிறது. இங்குள்ள எமது 
பல்லாயிரக்கணக்கான மக்களைக்‌ கவனிக்க 
இங்குள்ள பல்வைத்தியர்கள்‌ போதாது. 
எனவே பல்வைத்தியம்‌ பற்றி அறிய 
விரும்பும்‌ மாணவர்களை எனது 
பல்வைத்திய நிலையத்திற்கு வந்து 
அதுபற்றி கண்டும்‌ கேட்டும்‌ அறிய 
விரும்பின்‌ எனது ஒத்துழைப்பைக்‌ கொடுக்க 
ஆவலாக இருக்கின்றேன்‌. 


சில பெற்றோர்கள்‌ தமது குழந்தைகள்‌ 
பல்வைத்தியர்களானால்‌ பணம்‌ அதிகம்‌ 
சம்பாதிக்கலாமென்று நினைக்கிறார்கள்‌. 
மக்களுக்குச்‌ சேவையாற்றும்‌ ஆவல்‌ 
உள்ளவர்களே வைத்தியத்துறையில்‌ 1 அதது ஆ 
(23ம்‌ பக்கம்‌ பார்க்க) 
டைல 


தமிழர்‌ தகவல்‌ 


ஈடுபடவேண்டும்‌ என்பது எனது கருத்து. 
பணத்தை மாத்திரம்‌ நினைப்பவர்கள்‌ 
மனநிம்மதியை இழந்து விடுகிறார்கள்‌ என்ற 
உண்மையை நான்‌ கூறவேண்டியதில்லை. 


கேள்வி- பதில்‌ 


1) வாயில்‌ ஏற்படும்‌ சிரங்கு, புண்‌ வகைகள்‌ 
பற்றிச்‌ சொல்லுவீர்களா? 


இவற்றில்‌ சில முக்கியமானவைகள்‌ பற்றி 
இங்கு பார்ப்போம்‌ 


1. Apthous Stomatities (Apthous ulcer, 
Canker sore) 


இவை நோவுடைய சிறு புண்களாக 
வாய்க்குள்‌ உதடு, சொக்கின்‌ 
உட்புறத்திலும்‌, நாக்கின்‌ கீழும்‌ 
ஏற்படுகின்றன. இவை சிலருக்கு அடிக்கடி 
தோன்றலாம்‌. சில சமயங்களில்‌ பெரிய 
ஆழமான புண்களாகவும்‌ (Major form) 
காணப்படலாம்‌. இவை பொதுவாக 7-14 
நாட்களில்‌ குணமாகிவிடுகின்றன. 14/௦ 





டாக்டர்‌. ௮. சண்முகவடிவேல்‌ 
குடும்ப பல்‌ வைத்தியர்‌ 
Family Dentist 


1௦5 சுகமடைய பல நாட்களாகலாம்‌. 
2. Herpes Simplex (cold sores) 


இவை பொதுவாக உதட்டில்‌ (Herpes labi- 
௮115) தோன்றுகின்றன. 7-12 நாட்களில்‌ 
இவை ஆறிவிடுகின்றன. எனினும்‌ மீண்டும்‌ 
சில காலங்களில்‌ வெளிவருவதை நீங்கள்‌ 
அவதானிக்கலாம்‌. 


3. Acute Necortizing Ulcerative gingivits 
(Vincent’s infection, trench mouth) 


இந்த வியாதி பொதுவாக இளவயதினரின்‌ 
முரசைப்‌ பாதிக்கின்றன. முரசு சிதைந்து 
துர்நாற்றத்தைக்‌ கொடுக்கின்றது. 
பொதுவாக இவர்களின்‌ வாய்‌ 
துப்பரவீனமாகக்‌ காணப்படும்‌. முரசு துப்பரவு 
செய்யப்படுவதுடன்‌ மருந்து வகைகளும்‌ 
(antibiotics) பாவிப்பதால்‌ பூரண சுகம்‌ 
ஏற்படுகின்றது. 

4. Angular Chelitis 


வாயின்‌ இரு பக்கங்களிலும்‌ சிலருக்குப்‌ 
புண்கள்‌ ஏற்படுகின்றன. இதற்கு சில 
கிருமிகள்‌ (00a) காரணமாக 
இருக்கலாம்‌. போஷாக்குப்‌ 
பற்றாக்குறைவாலும்‌ கொடுப்புப்‌ பற்கள்‌ 
பலவற்றை இழப்பினும்‌ வாய்‌ இடிந்து 
போவதாலும்‌ இந்த நிலைமை ஏற்படலாம்‌. 


DENTISTRY IS A 


REWARDING PROFESSION 





5. Denture sore mouth 


பொய்‌ பற்கள்‌ பாவிப்பவர்களுக்கும்‌ 
வாயினுள்‌ புண்‌ அவதானிக்கப்படலாம்‌. 
இவர்கள்‌ பல்வைத்தியரிடம்‌ சென்று 
காண்பிக்க வேண்டியது அவசியமாகும்‌. 


6. Lichen Planus 


வாயினுள்‌ சொக்கின்‌ உள்புறங்களிலும்‌ 
இதர பாகங்களிலும்‌ வெள்ளை நிறக்‌ 
கோடுகள்‌ வலைகள்‌ போன்று இவை 
காணப்படுகின்றன. பெண்களில்‌ அதிகமாகக்‌ 
காண்கிறோம்‌. ஒரு சிலருக்கு இவை எரிவை 
ஏற்படுத்தலாம்‌. எரிவு இருப்பின்‌ சில மருந்து 
வகைகள்‌ பாவிக்க முடியும்‌. மற்றவர்கள்‌ 
பல்வைத்தியரின்‌ கண்காணிப்பில்‌ இருப்பது 
விரும்பத்தக்கது. 

7. Leukoplakia (white patch) 


வெள்ளை நிறத்‌ தளிம்புகள்‌ வாயினுள்‌ 
காணப்பட்டால்‌ உங்கள்‌ பல்வைத்தியரிடம்‌ 
சென்று அறிவுரை பெறவேண்டியது 
அவசியமாகும்‌. இலங்கையில்‌ நான்‌ 
கடமையாற்றிய பொழுது இதனால்‌ 
பாதிப்படைந்தவர்கள்‌ பலரைத்‌ தினமும்‌ 
வைத்தியசாலையில்‌ காண்பதுண்டு. 
இவர்களின்‌ தசையில்‌ ஒரு சிறு பகுதியை 
எடுத்து பரிசோதிப்பது அவசியமாகும்‌. 
வாயினுள்‌ உள்ள கூரான பற்கள்‌, 
பொய்ப்பற்கள்‌, புகைத்தல்‌, மதுபானம்‌, 
பாக்கு வெற்றிலை, புகையிலை 
உட்கொள்ளுதல்‌, உறைப்பான சரக்கு 
வகைகளை உணவில்‌ சேர்த்தல்‌ என்பன 
இவை தோன்றுவதற்குக்‌ காரணமாக 
அமையலாம்‌ 


8. Buming mouth syndrome 


“வாயில்‌ எரிவு” என்று நோயாளிகள்‌ 
கூறும்பொழுது வாயில்‌ எதுவித 
அறிகுறிகளும்‌ இவர்களில்‌ 
காணப்படுவதில்லை. இதற்குப்‌ பல 
காரணங்கள்‌ உண்டு. (1) எச்சில்‌ சுரப்பதில்‌ 
குறைபாடு (2) போஷாக்கில்‌ குறைவு (3) 
Hormones (4) சலரோகம்‌ (5) மனம்‌ 
சம்பந்தமான பாதிப்புகள்‌ என்பனவாகும்‌. 
இதனால்‌ பாதிக்கப்படுபவர்கள்‌ பொதுவாக 
நடுத்தரவயதுள்ள பெண்களாகும்‌. 


9. Geographic tongue 


நாக்கில்‌ வட்டமாகவும்‌ சிவப்பு நிறமாகவும்‌ 
தோன்றும்‌ தளிம்புகள்‌ உங்களில்‌ சிலருக்கு 
காணப்படலாம்‌. பொதுவாக இவை 
நோவையோ எரிவையோ 
ஏற்படுத்துவதில்லை. சிலருக்கு நாக்கில்‌ 
பிளவுகளும்‌ (Fi55யாe (00206) தெரிகின்றன. 
இவர்களுக்கும்‌ சிகிச்சை தேவையில்லை. 





TAMILS' INFORMATION 























விஞ்ஞான ரீதியாக மரம்‌ ஏறுவதற்கு 
இயந்திரம்‌; ஈழவரின்‌ புதிய சாதனை 


தென்னை மரத்தில்‌ ஏறித்‌ தேங்காய்‌ 
பறிப்பது, கித்துல்‌ மரத்தில்‌ கித்துல்‌ பானம்‌ 
இறக்குவது போன்ற தேவைகளுக்கும்‌ 
பயன்படுத்தக்‌ கூடியது. மேற்குநாடுகளில்‌ 
சிறிய தொடர்‌ மாடிகளில்‌ மின்தூக்கி 
இல்லாத இடங்களில்‌ ஒருவர்‌ மட்டும்‌ 
மேல்மாடிகளுக்குச்‌ செல்வதற்கும்‌ இதனைப்‌ 
பயன்படுத்தலாம்‌. 


மின்சாரத்தில்‌ மட்டுமன்றி, பட்டரியிலும்‌ 
இதனை இயக்கலாம்‌. இந்த இயந்திரத்தில்‌ 
சில்லுகள்‌ பொருத்தப்பட்டுள்ளன. நிலத்தில்‌ 
ஓட்டிச்‌ சென்று அப்படியே மரத்தில்‌ 
ஏறமுடியும்‌. மரத்தைச்‌ சுற்றிச்‌ சுற்றியும்‌ 
ஏறலாம்‌; நேரடியாகவும்‌ ஏறலாம்‌. மேலே 
செல்லும்போது ஏதாவது கோளாறு 
ஏற்பட்டால்‌ இயந்திரம்‌ கீழே விழுந்து விடும்‌ 
என்று அச்சமடையத்தேவையில்லை. அதில்‌ 
செல்பவர்‌ தமது ஆசனத்திலேயே இருந்து 
கொள்ளலாம்‌. இயந்திரம்‌ மரத்தினைக்‌ 
கவ்விப்‌ பிடித்திருக்கக்‌ கூடியதாக 
அமைக்கப்பட்டுள்ளது. 








கடந்த பல வருடங்களாகக்‌ கனடாவில்‌ 
வாழ்ந்து வரும்‌ ஆய்வியல்‌ அறிஞரான 
திரு. வீரசிங்கம்‌ துருவசங்கரி அவர்கள்‌, 
தமிழர்களின்‌ நீண்டகாலத்‌ தேவைகளில்‌ 
ஒன்றாக இருந்து வந்த மரம்‌ ஏறும்‌ 
இயந்திரமொன்றினைக்‌ கண்டு பிடித்துச்‌ 
சாதனை புரிந்துள்ளார்‌. இந்த இயந்திரத்தை 
அண்மையில்‌ இலங்கைக்கு எடுத்துச்‌ 
சென்று அங்கு பனை அபிவிருத்திச்‌ சபை, 
தெங்கு வளச்‌ சபை ஆகியவற்றின்‌ 
அகிகாரிகளுக்கு இயக்கிக்‌ காட்டி 
அவர்களின்‌ பாராட்டினையும்‌, 
சான்றிதழ்களையும்‌ பெற்றுள்ளார்‌. 


தற்போது இயந்திரத்தின்‌ விலை சற்றுக்‌ 
கூடுதலாக இருக்கும்‌. ஆனால்‌ நூற்றுக்‌ 
கணக்கில்‌ இதனைத்‌ தயாரிக்கும்போது 
சந்தை விலையில்‌ குறைவு ஏற்படும்‌ என்றும்‌ 
திரு. துருவசங்கரி அவர்கள்‌ விளக்கிக்‌ 
கூறினார்‌. ஸ்தாபன ரீதியாக ஒரு நிறுவனம்‌ 
இதனைத்‌ தயாரிக்க முன்வருமானால்‌ 
அதனால்‌ பொதுமக்களும்‌, சிறப்பாகத்‌ 
தமிழரும்‌ நன்மை பெறுவர்‌ என்பது நிச்சயம்‌. 
திரு. துருவசங்கரி அவர்கள்‌ மழைமானி 
ஒன்றையும்‌ முன்னர்‌ கண்டு பிடித்தவர்‌ 
என்பது குறிப்பிடத்தக்கது. 

இலங்கையின்‌ புகழ்பெற்ற அதிபராகத்‌ 
திகழ்ந்த திரு. வீரசிங்கம்‌ அவர்களின்‌ 
புத்திரரான இவர்‌, தமிழர்‌ விடுதலைக்‌ 
கூட்டணியின்‌ உபதலைவரும்‌ நாடாளுமன்ற 
முன்னாள்‌ உறுப்பினருமான திரு. ஆனந்த 
சங்கரியின்‌ இளைய சகோதரருமாவார்‌. 


கடந்த மாதப்‌ பிற்பகுதியில்‌ ஸ்காபரோவில்‌ 
பல பிரமுகர்களைக்‌ கூட்டி இந்த 
இயந்திரத்தை இயக்கிக்‌ காட்டியதுடன்‌ 
பலரது சந்தேகங்களையும்‌ நீக்கினார்‌. 
கடந்த மாத முற்பகுதியில்‌ 'தமிழர்‌ தகவல்‌” 
ஆசிரியரை திரு. துருவசங்கரி அவர்கள்‌ 
சந்தித்து மரம்‌ ஏறும்‌ இயந்திரம்‌ பற்றிய சில 
தகவல்களைத்‌ தெரிவித்தார்‌. அவர்‌ கூறிய 
சில விபரங்களைக்‌ கீழே தருகின்றோம்‌: 


“மரம்‌ ஏறும்‌ கருவி என்பது சீவல்‌ 


தொழிலாளர்‌ கள்‌ இறக்குவதற்கு மட்டும்‌ 
தேவைப்படுவது என்று அர்த்தமில்லை. 





அடவ அ வகை வா வனத்தை மாகான அட டட ட அனு அவனது வலுவான அவையவை தா க்கள்‌ 
தமிழர்‌ அணி பங்குபற்றும்‌ மாபெரும்‌ உதைபந்தாட்டம்‌ 


“போர்ட்டலோ்‌ நிறுவன ஆதரவில்‌ 


பல்லின மக்களினதும்‌ பதினாறு உதைபந்தாட்டக்‌ குழுக்கள்‌ பங்குபற்றும்‌ மாபெரும்‌ 
உதைபந்தாட்டப்‌ போட்டி இந்த மாதம்‌ 4ம்‌ திகதி முதல்‌ எற்றோபிக்கோ சென்ரனியல்‌ 
கல்லூரி மண்டபத்தில்‌ நடைபெற்று வருகின்றது. இப்போட்டிகள்‌ இந்த மாதம்‌ 14ம்‌ திகதி 
வரை நடைபெறும்‌. இலங்கைத்‌ தமிழர்‌ உதைபந்தாட்ட அணியும்‌ இதில்‌ மோதுவது 
குறிப்பிடத்தக்கது. இதனை பிரபல குளிர்பான தயாரிப்பாளர்களான “போர்ட்டலோ” 
நிறுவனத்தினர்‌ ஸ்பொன்ஸர்‌ செய்துள்ளனர்‌. 

தமிழர்‌ அணி மோதும்‌ விபரங்கள்‌ வருமாறு: 

ஜுலை 6ம்‌ திகதி பகல்‌ 1:00 மணிக்கு இத்தாலிய அணியுடன்‌ மோதல்‌. 

ஜுலை 7ம்‌ திகதி பிற்பகல்‌ 4:00 மணிக்கு யுகடோர்‌ அணியுடன்‌ மோதல்‌. 

ஜுலை 8ம்‌ திகதி பிற்பகல்‌ 7:00 மணிக்கு சோமாலிய அணியுடன்‌ மோதல்‌. 

இறுதிப்‌ போட்டிக்குத்‌ தமிழர்‌ அணி தெரிவு பெறுமானால்‌ 13ம்‌ திகதி அரை இறுதிப்‌ 
போட்டியில்‌ மோதும்‌. அதிலும்‌ வெற்றி பெறுமானால்‌ 14ம்‌ திகதி ஞாயிற்றுக்கிழமை இறுதிப்‌ 
போட்டியிலும்‌ பங்கு பற்றும்‌. இப்போட்டியைக்‌ கண்டு களிக்க டிக்கட்‌ ஐந்து டாலர்களாகும்‌. 











வட யோர்க்‌ 
கல்விச்‌ சபை 
முன்னணியில்‌ 
North York 
Board Excels 








சாதனை படைப்பதில்‌ வடயோர்க்‌ கல்விச்‌ 
சபை முன்னிற்கிறது. அதன்‌ தலைமைப்‌ 
பீடத்தில்‌ அமர்ந்திருப்பவரிலிருந்து 
மாணவர்‌ வரை சாதனைகள்‌ 
சாதாரணமாக நிகழுகின்றன. வடயோர்க்‌ 
கல்வி அதிபதி. திருமதி. வெரோனிக்கா 
லேசி (Veronica Lacey). இவர்‌ எப்போதும்‌ 
மாணவர்‌ கல்வி முன்னேற்றம்‌ பற்றியே 
சிந்திப்பவர்‌. அதற்காகப்‌ பல 
திட்டங்களைச்‌ செயற்படுத்திவருபவர்‌. 


Royal Bank of canada, The Canadian 
Network for the Advancement of 
Research, Industry of Education, 
Canadian Advanced Technology 
Association ஆகிய நிறுவனங்கள்‌ 
ஒருங்கிணைந்து முதன்முறையாக 
வழங்கிய மூன்று விருதுகளில்‌ கல்விச்‌ 
சேவைக்கான விருதினை வெரோனிக்கா 
லேசி பெற்றுள்ளார்‌. நியுபிரவுண்ஸ்விக்‌ 
முதலமைச்சர்‌ ஃபிராங்க்‌ மக்கென்னா 
அவர்கள்‌ செய்தி தொழில்நுட்பவியல்‌ 
அரச சேவைக்கான விருதினைப்‌ 
பெற்றுள்ளார்‌. 

தமிழ்க்‌ கல்விப்‌ போதனையிலும்‌ 
வடயோர்க்‌ கல்விச்‌ சபை முன்னணி 
வகிப்பது தெரிந்ததே. வடயோர்க்‌ கல்விச்‌ 
சபையின்‌ தமிழ்ப்‌ பெற்றோர்கள்‌ 
தமக்கென ஒரு சம்மேளனத்தை 
உருவாக்கி, அனைவரும்‌ வியக்கத்தக்க 
வகையில்‌ பெற்றோர்‌ 
கருத்தரங்கொன்றினை அண்மையில்‌ 
நடத்தியதும்‌ இங்கு குறிப்பிடத்தக்கது. 





























தமிழர்‌ தகவல்‌ 


TAMILS' INFORMATION 














ன்னா aT முறை 


படவ 0000000000 0000000000 2௦00) 





பிள்ளைகள்‌ சுதந்திரமாகச்‌ செயல்படுதல்‌ 
பற்றி முதலில்‌ பார்ப்போம்‌ 


இன்று குளிர்நாள்‌ எது நல்ல “புள்‌ ஓவர்‌” 
என்றாய்ந்த பத்து வயதினளை, 
சென்றணைத்து அன்னை தனதன்பால்‌ 
“ஆஷா இதைப்‌ போடேன்‌” என்று சொன்ன 
சொல்லைச்‌ சகியாமல்‌ - சின்னவளோ 
“லெற்மி எலோன்‌ மம்மி, லெற்மீ டிசைட்‌” 
என்றாள்‌. சற்றே மயங்கினாள்‌ தாய்‌. 


இது ஈழத்தின்‌ பிரபல கவிஞர்‌ அம்பி 
அண்மையில்‌ எழுதிய கவிதை. இன்றைய 
இளவட்டங்களின்‌ சுதந்திரமாக இயங்கத்‌ 
துடிக்கும்‌ மனப்பான்மையை தத்ரூபமாக 
விளக்கும்‌ அற்புதக்‌ கவிதை. பத்து வயதுப்‌ 
பாலகி, குளிர்காலத்தில்‌ போடவுள்ள 
உடுப்பைத்‌ தானேதான்‌ தீர்மானிக்க 
வேண்டும்‌ என்று தீர்க்கமான முடிவு 
எடுக்கிறாள்‌. 


நம்மவர்களிலே பொதுவான ஒரு குறைபாடு 
தீர்மானங்களை நாமே எடுப்பது, எதனைப்‌ 
படிப்பது, எதனை உடுப்பது, எங்கே 
செல்வது, எவற்றை உண்பது என்ற பல 
தீர்மானங்களை நாமே எடுத்து விட்டு, 
பிள்ளைகளை அவற்றைச்‌ செயற்படுத்துமாறு 
வேண்டுவது. நிலைமை பெருமளவிலே 
மாறிவிட்டது என்பதையும்‌ நான்‌ 
அறிந்துள்ளேன்‌. 

சுதந்திரமாகச்‌ செயற்படப்‌ பிள்ளைகளை 
விடுகின்றபொழுது அவர்களது உளவிருத்தி 
வலுப்பெறுகிறது. வெற்றி தோல்வியை 
ஏற்கும்‌ மனப்பக்குவம்‌ ஏற்படுகிறது. முயற்சி 
செய்யும்‌ தற்றுணிபு வருகிறது. ஆனால்‌ 
முழுவதும்‌ கட்டுப்பாடற்ற சுதந்திரம்‌ 
வரவேற்கத்தக்கதல்ல. அவர்களை 
வழிநடத்த வேண்டியது அவசியம்‌. “நயம்பட 
உரை” என்கிறார்‌ ஒளவையார்‌ 
ஆத்திசூடியில்‌. கனிவான முறையிலே 
எதையும்‌ கூறியே செய்வித்தல்‌ அவசியம்‌. 
மூன்று முக்கியமான விதிமுறைகளை 
கையாளுங்கள்‌. 


1. கட்டளையிடுவதிலும்‌ பார்க்க விருப்பத்‌ 
தேர்வுக்கு விடுங்கள்‌ (Give choices instead 
of orders) 

போய்க்‌ குளித்து விட்டு வா என்று 
கூறுவதிலும்‌ பார்க்கச்‌ சாப்பிட முன்‌ 
குளிக்கப்போகிறாயா? சாப்பிட்ட பின்‌ 
குளிக்கப்போகிறாயா? என்று வினவுவது 
சாதுரியம்‌ மிக்க முறை. பிள்ளையைக்‌ 
குளிக்க வைப்பதே எமது எண்ணம்‌. 
அதனைச்‌ செயற்படுத்துகின்ற பொழுது 
முதலாவது அணுகுமுறை நாம்‌ தீர்மானித்து 
அவரைச்‌ செயற்படுத்த ஏவுவது போன்று 
உள்ளது. இரண்டாவதிலோ அவரே 
தீர்மானிப்பது போன்ற தோற்றப்பாட்டைத்‌ 
தருவது. 


2. குற்றம்‌ காண்பதிலும்‌ பார்க்க வெறும்‌ 





கூற்றுக்கள்‌ சிறந்தவை (Make statements 
instead of criticisms) 

இன்னும்‌ வெளிக்கிடவில்லையா? 
எப்பொழுதும்‌ உன்னால்‌ பிந்துகிறோம்‌ 
என்பது ஏற்படுத்தக்‌ கூடிய விளைவிலும்‌ 
பார்க்க, “இன்னும்‌ 15 நிமிடங்களில்‌ பஸ்‌ 
வந்துவிடும்‌” என்று கூறுவதால்‌ பெறக்கூடிய 
விளைவு சிறந்ததாகவே அமையும்‌. 
முன்னையது அவரது சுயமதிப்பினைப்‌ 
பாதிக்கிறது. பின்னையது அவருக்கு ஒரு 
அறைகூவல்‌ விடுவது போன்று அமைவதால்‌ 
அவர்‌ நேரத்தோடு போட்டி போட்டு ஒரு 
சாதனை நிகழ்த்த வேண்டும்‌ என்ற 
எண்ணத்துடன்‌ செயற்படவே முனைவார்‌. 


3. சுருங்கச்‌ சொல்லல்‌ ஆணையுரிமையை 
நிலைநிறுத்தும்‌ (Bravity is authority) 
பிள்ளைகள்‌ மிகவும்‌ குள்ளத்தனம்‌ 
மிக்கவர்கள்‌. எங்கே எம்மை மூலையிலே 
முடுக்கலாம்‌ என்பதை நன்கு தெரிந்து 
வைத்துக்‌ கொள்வார்கள்‌. ஆகவே நீண்ட 
உபதேசம்‌ செய்ய வெளிக்கிட்டால்‌ 
மாட்டிக்கொண்டு விழிப்பது நாமாகவே 
இருக்கும்‌. எனவே சுருங்கச்‌ சொல்வதே 
சிறந்தது. 

வேறொரு விதமான நேர்மாறான வளர்ப்பு 
முறை ஒன்றினை சில நாட்களுக்கு முன்னர்‌ 
ஒரு தாயார்‌ பாடசாலையில்‌ கூறினார்‌. 
பையன்‌ மூன்றாம்‌ தரம்‌ படிக்கிறான்‌. 
“காலையில்‌ எழும்புகிறான்‌ இல்லை. நானே 
பல்தீட்டி, குளிக்க வார்த்து, சாப்பாடு 


யொ. கனகசபாபதி 


மகாஜனா முன்னாள்‌ அதிபர்‌ 


கொடுத்து வெளிக்கிடுத்தி அனுப்ப 
வேண்டியிருக்கிறது” என்கிறார்‌ தாய்‌. “ஏன்‌ 
அப்படிச்‌ செய்கிறீர்கள்‌, அவனாகவே 
எல்லாவற்றையும்‌ செய்ய விடுங்கள்‌. பாட- 
சாலைக்குப்‌ பிந்தி வரட்டும்‌” இது ஆசிரியர்‌. 
“அவைக்கென்ன சொல்லுவினம்‌, அவனை 
அனுப்பிவிட்டு நான்‌ 1.5.1, வகுப்புக்கு 
ஓடவேணும்‌. போகாவிட்டால்‌ வெல்பெயர்‌ 
காரனுக்கு (Welfare) யார்‌ பதில்‌ 
சொல்லுவது”. இது தாயின்‌ முணுமுணுப்பு. 
உண்மை! இந்த நிலையில்‌ நம்மில்‌ பலர்‌ 
இருப்பதுதான்‌ யதார்த்தமான உண்மை. 
பிள்ளைவளர்ப்புமுறை பெற்றோரிடமிருந்து 
எவ்வளவோ தியாகங்களை எதிர்பார்க்கிறது. 
ஆனால்‌ நம்மால்‌ எந்த அளவினுக்கு 
அதைச்‌ சாதிக்க முடிகிறது? 

3. அதீத எதிர்பார்ப்பு 

அண்மையிலே நடந்த ஒரு துயரச்‌ சம்பவம்‌. 
எல்லோருடைய மனதிலும்‌ துயரச்சுமையைத்‌ 
தந்துவிட்ட நிகழ்ச்சி. ஜெசிக்கா டுவ்றொவ்‌ 
என்னும்‌ ஏழு வயதுச்‌ சிறுமி ஒருத்தி 





தமிழர்‌ தகவல்‌ ௫ 





ஜுலை 


21) July 










பெற்றோர்களின்‌ தூண்டுதலின்‌ பேரிலும்‌ 
அதீதமாக உற்சாகப்படுத்தியதாலும்‌ ஒரு 
முயற்சியில்‌ ஈடுபட்டு இறந்தாள்‌. ஐக்கிய 
அமெரிக்காவை வான்‌ மூலம்‌ கடக்கும்‌ மிக்க 
இளம்‌ வயது விமான ஓட்டி என்‌ 
பெயரெடுக்க, தந்தையாருடனும்‌, 
பயிற்றுனருடனும்‌ பறக்க முயன்ற பொழுது 
விமானம்‌ நொருங்கி மூன்று பேருமே 
இறந்தனர்‌. இந்த விபத்து ஏன்‌ ஏற்பட்டது? 
இதற்கு யார்‌ காரணம்‌. யாருடைய 
அபிலாஷையை செயற்படுத்த அந்த ஏழு 
வயதுக்‌ குழந்தை முனைந்தது? அதற்கு 
இதன்‌ உண்மையான தாற்பரியம்‌ 
புரிந்திருக்குமா? பெற்றோர்கள்‌ கொடுத்த 
உற்சாகம்‌ அந்தக்‌ குழந்தைக்கு 
போலித்தனமான துணிவை ஏற்படுத்தியதால்‌ 
வந்த வினையேதான்‌ இந்‌ நிகழ்ச்சி. சரி 
அப்படித்தான்‌ அக்குழந்தை தனது 
அபிலாஷையை செயற்படுத்த 

முனைர்‌ சிருந்தாலும்‌ கூட பெற்றோருக்கென 
ஒரு நெறிமுறை கட்டுப்பாடு இல்லையா? 
குழந்தை வளர்ப்பு முறையில்‌ அவர்கள்‌ 
தவறிவிட்டார்கள்‌. அக்குழந்தையின்‌ வயது 
மீறிய செயற்பாடுகளைச்‌ செய்யுமாறு 
தூண்டியது பாரிய குற்றமே. அக்‌ 
குழந்தையின்‌ வயதிற்கேற்ற ஒரு 
வரைமுறையை வகுத்து அதனையே 
பிள்ளை எய்துதற்கு வழிவகுத்துக்‌ 
கொடுத்தலே உண்மையான குழந்தை 
வளர்ப்பு முறையாகும்‌. 


மைக்கேல்‌ ஜோர்டேன்‌ உலகறிந்த கூடைப்‌ 
பந்தாட்ட வீரர்‌. CHICAGO BULLS 
இம்முறை கூடைப்பந்தாட்ட வெற்றி வீரர்கள்‌ 
ஆவதற்குக்‌ காரணமாய்‌ 14.*/. விருதையும்‌ 
பெற்றுள்ளார்‌. இவரது தாயார்‌ டெலோறிஸ்‌ 
ஜோர்டன்‌ சொல்வதைக்‌ கேளுங்கள்‌. நம்‌ 
பெற்றோர்‌ யாபேரும்‌ எமது பிள்ளைகள்‌ 
சாதனை புரிய வேண்டுமென்ற பெரும்‌ 
எதிர்பார்ப்புக்களை கொண்டவர்களே. 
ஆனால்‌ நான்‌ என்றுமே எனது 
பிள்ளைகளை சாதனை செய்‌ என்று 
தூபமிட்டதோ தூண்டி விட்டதோ இல்லை. 
தம்பாட்டிலேயே சுயமாக 
விருத்தியடையுமாறு உற்சாகமூட்டினேன்‌ 
என்கிறார்‌. மைக்கேல்‌ ஜோர்டேன்‌ பாட- 
சாலை கூடைப்பந்து கோஷ்டிக்கு தேர்வு 
செய்யப்படவில்லை. அவரது தரம்‌ 
போதாதென்று பாடசாலை நிர்வாகம்‌ 
கூறியது. அப்போது கூடத்‌ தாயார்‌ 
கோபமோ, விரக்தியோ காட்டாமல்‌, “நீ உன்‌ 
திறமையைக்‌ காட்டி விளையாடினாய்‌, 
எனவே உன்னைத்‌ தேர்வு செய்யா 
விட்டாலும்‌ நான்‌ மகிழ்ச்சியடைகிறேன்‌. 
வேணுமானால்‌ இன்னும்‌ சற்று கூடப்‌ பயிற்சி 
எடு” என்றாராம்‌. பின்னர்‌ பெற்றோர்‌ 
கொடுத்த உற்சாகம்‌ வரையறையுள்ள 
எதிர்பார்ப்பு மைக்கேல்‌ ஜோர்டனை 
இன்றைய நிலைக்கு உயர்த்தி உள்ளது. 
பெற்றோர்கள்‌ ஒரு பொழுதும்‌ அதீதமான 
எதிர்பார்ப்புக்களைக்‌ கொண்டிராமல்‌ 

(23ம்‌ பக்கம்‌ பார்க்க) 





ஓ TAMILS' INFORMATION 

















ட 


| 














ஒவ்வொரு குடும்பமும்‌ அல்லது தனியாளும்‌ 
மாதாமாதம்‌ தங்களது கையில்‌ அல்லது 
உடனடியாக எடுக்கத்தக்கவாறு வைப்பில்‌ 
குறைந்தது மூன்று மாதச்‌ செலவுக்குரிய 
பணத்தை வைத்திருப்பது சிறந்த 
வாழ்க்கைக்குரிய அறிகுறியாகும்‌. ஆபத்துக்‌ 
காலங்களிலும்‌, வேலையில்லாத 
காலங்களிலும்‌, நோயுற்ற வேளைகளிலும்‌ 
இப்பணம்‌ கைகொடுக்கின்றது. மேற்குலக 
நாடுகளில்‌ வாழுபவர்கள்‌ குறைந்தது 5000 
டாலர்களை எப்போதும்‌ எடுக்கக்கூடியதாக 
வைத்திருக்கன்றார்கள்‌. இதனால்‌ பயமோ, 
அந்தரமோ மனக்‌ கூச்சமோ இல்லாமல்‌ 
வாழ்வதற்கு அவர்களால்‌ முடிகின்றது. 
இவ்வாறு தேவையான பணத்தை 
வைத்திருந்த பின்னரே வேறு எந்தச்‌ 
சேமிப்பிலோ, காப்புறுதியிலோ அல்லது 
வேறு பல சேமிப்புத்‌ திட்டங்களில்‌ சேருவது 
சாலச்‌ சிறந்தது என்று அறிஞர்கள்‌ 
கூறுகின்றனர்‌. 


ஆயுள்‌ காப்புறுதித்‌ திட்டத்தில்‌ சேருவதற்கு 
அதற்கான விண்ணப்பப்‌ பத்திரத்தை 
ஒவ்வொரு கம்பனிகளுக்கும்‌ நிரப்ப 
வேண்டியுள்ளது. 


பெயர்‌, விலாசம்‌, பிறந்த திகதி, 
ஆணா/பெண்ணா, தொலைபேசி எண்‌, 
சமூகக்‌ காப்புறுதி எண்‌ ஆகியவைகள்‌ 
இதற்கு முக்கியம்‌. 

புகைத்தல்‌ பழக்கமுள்ளவர்கள்‌ முக்கியமாக 
இதனைக்‌ குறிப்பிட வேண்டும்‌. 
விண்ணப்பிப்பதற்கு ஒரு வருடத்துக்குள்‌ 
புகை பிடித்திருப்பின்‌ உங்களை smokers 
என்றுதான்‌ பதிவார்கள்‌. இக்கூற்றில்‌ 
பிழையிருந்தால்‌ விபத்து நடக்குமாயின்‌ 
திட்டத்தின்‌ பலாபலன்களை அடைய 
முடியாதிருக்க நேரிடும்‌. 

காப்புறுதித்‌ திட்டத்தில்‌ நன்மை 
பெறுபவர்களின்‌ முழுப்‌ பெயர்‌, பிறந்த திகதி, 
உறவு உரிமை ஆகியவை ஆணித்தரமாகப்‌ 
பதியப்பட வேண்டும்‌. அத்துடன்‌ ஒருவருக்கு 
மேல்‌ இருப்பின்‌ பங்கு வீதங்களும்‌ 
இடப்படல்‌ வேண்டும்‌. சிறுபிள்ளைகளானால்‌ 
தர்மகர்த்தா ஒருவரை நியமிக்க வேண்டும்‌. 


மருத்துவக்‌ கேள்விகள்‌ வேலை ஓய்வு 
விடயங்களைப்‌ பற்றியும்‌, நோய்‌ நொடி, 
மருந்துப்‌ பாவிப்பு, நிகழ்ந்த காலங்கள்‌, 
தொடர்ந்தும்‌ சிகிச்சையில்‌ இருக்கின்றீர்களா 
என்பன வினவப்படும்‌. இதற்கு ஒழிவு 
மறைவின்றி எல்லாவற்றையும்‌ ஒப்படைக்க 
வேண்டும்‌. உங்கள்‌ குடும்பத்தின்‌ பெற்றோர்‌ 
ஆகியவர்களின்‌ வைத்திய சரித்திரம்‌ 
அறிவிக்கப்பட வேண்டும்‌. இவைகளில்‌ 
ஏதாவது மறைக்கப்பட்டாலோ அல்லது 
தவிர்க்கப்பட்டாலோ அல்லது ஒப்படைக்க 
மறந்திருந்தாலோ திட்டத்தின்‌ பலன்களைப்‌ 
பூரணமாக அடைவது மிகவும்‌ கஷ்டமாக 
இருக்கும்‌. காப்புறுதி செய்தும்‌ பலன்‌ 
கிட்டவில்லையே என்று அதனைச்‌ 
செய்தவர்களையும்‌, காப்புறுதிக்‌ 





தமிழர்‌ தகவல்‌ 





காப்புறுதியும்‌ சேமிப்பும்‌ 
Insurance & Investment 


கம்பனிகளையும்‌ சட்டங்களையும்‌ பலர்‌ 
குறைகூறுவது வழக்கம்‌. இதில்‌ முக்கியம்‌, 
தங்களின்‌ மருத்துவ நிலை பற்றிப்‌ பூரணமாக 
ஒப்படைக்காத வகையினால்‌ தான்‌ என்பதை 
மனதில்‌ கொள்வது சாலச்‌ சிறந்தது. 


ஆயுள்‌ காப்புறுதியின்‌ முக்கியமான 
அருஞ்சொற்கள்‌ (Glossary): 


உரிமை மாற்றுபவர்‌ (assignment): 
காப்புறுதியின்‌ உடமையாளர்‌ தமது 
உரிமையை வேறு ஒருவருக்கு மாற்றிக்‌ 
கொடுக்கலாம்‌. கூடுதலாகக்‌ குடும்பத்தில்‌ 
ஒருவருக்கு உரிமையளிக்க இயலும்‌. 
நன்மை பெறுபவர்‌ (Beneficiary): 
குடும்பத்தில்‌ ஒருவராக இருப்பது 
கவனிக்கப்பட வேண்டும்‌. அவ்வாறு 
குடும்பத்தவர்கள்‌ எவருமில்லையென்றால்‌, 
சினேகிதர்கள்‌, அல்லது தர்மகர்த்தா 
ஸ்தாபனங்கள்‌, கோயில்கள்‌, 
பள்ளிக்கூடங்கள ஆகியவற்றுக்கு 
உரிமையைக்‌ கொடுக்கலாம்‌ எந்நேரமும்‌, 
எப்போதும்‌ நன்மை பெறுபவர்களை 
மாற்றுவதற்கு உரிமையுண்டு. 

பணப்‌ பெறுமதி (Cash Value): முழுமையான 
காப்புறுதித்‌ திட்டத்தில்‌ பணப்‌ பெறுமதி 
(whole life) ஐந்து வருடங்களுக்கு மேல்‌ 
சேருகின்றது. இவற்றைத்‌ 
தேவைப்படும்போது உடமையாளர்‌ 
பெறமுடியும்‌. 

பற்றுச்‌ சீட்டு (Conditional Receipt): ஆயுள்‌ 
காப்புறுதிப்‌ பத்திரத்தைப்‌ பூர்த்தி செய்தவுடன்‌ 
நீங்கள்‌ முதற்தவணைக்‌ கட்டணமாகக்‌ 
கொடுக்கும்‌ பணத்துக்கு முகாமையாளர்‌ 
பற்றுச்‌ சீட்டுக்‌ கொடுக்க வேண்டும்‌. 
இப்பற்றுச்‌ சீட்டில்‌ அத்திகதி தொடக்கம்‌ 
காப்புறுதி உறுதி உண்டு என்ற உறுதியும்‌ 
சேர்ந்து இருக்கிறது. ஒவ்வொரு 
பாவனையாளரும்‌ இவற்றைக்‌ கட்டாயமாகப்‌ 
பெறவேண்டும்‌. 


இலாபப்‌ பங்கு (1ிுர்ம்றம்‌): இலாபத்தில்‌ 
பங்கு கொடுக்கும்‌ கம்பனிகளில்‌ இருந்து 
வருடா வருடம்‌ அவர்களின்‌ இலாபத்தைப்‌ 
பிரித்து உரிமையாளர்களுக்கும்‌, 
பத்திரக்காரர்களுக்கும்‌ வழங்கப்படுகின்றது. 
உரிமைத்‌ தொகை (Face Amount): நீங்கள்‌ 
எவ்வளவு தொகைக்குக்‌ காப்புறுதி 
செய்துள்ளீர்கள்‌ என்பதைக்‌ குறிக்கும்‌. 
கொடுக்கப்படும்‌ அதிக நாட்கள்‌ (Grace 
Period): மாதாந்தப்‌ பணம்‌ கட்டுவதற்கு 
முப்பது நாள்‌ அவகாசம்‌ 
கொடுக்கப்படுகின்றது. இக்கால 
எல்லைக்குள்‌ பணம்‌ செலுத்தா விட்டால்‌ 
உங்களுடைய ஒப்பந்தம்‌ ரத்தாகின்றது. 





ஆட்சேபணைக்கிடமில்லாமை 


(Incontestability): ஒப்பந்தம்‌ செய்து 
இரண்டு வருடத்துக்குள்‌ இறப்பு 
நேரும்போது எந்தக்‌ கம்பனியாலும்‌ 
சந்தேகத்தின்‌ நிமித்தம்‌ ஆட்சேபிக்க 
முடியும்‌. நேர்மையற்ற முறையில்‌ ஒப்பந்தம்‌ 
செய்யப்பட்டால்‌ இவை நடைபெறும்‌. 
ஆகையால்‌ ஒழுங்கீனமான தகவல்கள்‌ 
கொடுப்பதைத்‌ தவிர்க்க வேண்டும்‌. 


காலவதியாகுதல்‌ (1,856): ஒப்பந்தங்கள்‌ 
காலவதியானால்‌ மீளப்‌ பெற முடியும்‌. 
மீளப்பெறும்போது வைத்திய அத்தாட்சி 
அவசியமாகும்‌. அத்துடன்‌ மீளப்பெறும்‌ 
வயதினால்‌ பணம்‌ கூடுதலாகக்‌ கட்ட 
நேரிடும்‌. ஒப்பந்தங்களை முறிக்காமல்‌ 
இருப்பது நல்லது. 

பணம்‌ முழுத்தொகையும்‌ கட்டப்படல்‌ (Paid 
up Insurance): ஆயுள்‌ காப்புறுதிக்காகிய 
கட்டுப்‌ பணம்‌ (றாளாம்பாா) கட்டப்பட்டு 
முடிந்த நிலையைக்‌ காட்டுகின்றது. இதன்‌ 
பின்னர்‌ பாவனையாளர்‌ பணம்‌ கட்டத்‌ 
தேவையில்லை. 





காப்புறுதி ஒப்பந்தம்‌ (Premiயm)-, காப்புறுதி 
ஒப்பந்த உரிமையாளர்‌ இக்காப்புறுதி 
ஒப்பந்தம்‌ நிலைத்து இருப்பதற்குக்‌ கட்ட 
வேண்டிய கட்டணப்‌ பணம்‌. இப்பணத்தினை 
உரிய காலங்களில்‌ கட்டுவதால்‌ காப்புறுதி 
ரத்துச்‌ செய்யப்படுவதைத்‌ தவிர்க்கலாம்‌. 





பழைய நிலையில்‌ மறுபடி வைத்தல்‌ 
(Reinstatement): காலவதியாகிய காப்புறுதித்‌ 
திட்டங்களைஇரண்டு வருடத்துக்குள்‌ 
பழையபடி மீண்டும்‌ வைக்கலாம்‌. இதற்கு 
முன்கட்ட வேண்டிய கட்டணங்களைச்‌ 
செலுத்தி, வைத்திய அத்தாட்சியுடன்‌ 
புதுப்பிக்கலாம்‌. ஒப்பந்தம்‌ கைவிடல்‌ 
(Sயாரnder) காசுப்‌ பெறுமதி பெறுவதற்காக 
ஒப்பந்தகாரர்‌ கம்பனியிடமிருந்து திட்டத்தின்‌ 
பணப்‌ பெறுமதியை (cash value) பெற்ற 
பின்னர்‌ விலகுதல்‌. இதன்‌ பின்னர்‌ 
ஒப்பந்தமிருக்காது. 

காப்புறுதி முகாமையாளர்‌ (Under wnter): 
இவர்‌ சட்டப்படி லைசன்ஸ்‌ உடையவராவர்‌. 
ஒப்பந்தம்‌ செய்யும்‌ முன்னர்‌ உங்களையும்‌ 
கம்பனியையும்‌ ஒப்பந்தம்‌ செய்கின்ற 
முகாமையாளர்‌. 

அடுத்த கட்டுரையில்‌ காப்புறுதியின்‌ 
சுயசரிதையைக்‌ கவனிப்போம்‌. 





ஆ. வேலுப்பிள்ளை 

















TAMILS' INFORMATION 






இந்தக்‌ கட்டுரைத்‌ தொடரில்‌ இன்று 
முதலில்‌ ஆஸ்த்மா எனப்படும்‌ தொய்வு 
நோய்‌ வலுவடைவதற்கான 
காரணங்களையும்‌ அது தொடர்பான 
செயற்‌ திட்டங்களையும்‌ கவனிப்போம்‌. 


தொய்வு நோய்‌ வலுவடையும்போது சில 
அறிகுறிகள்‌ தென்படுகின்றன. இவற்றை 
அறிந்து கொள்வதன்‌ மூலம்‌ நீங்கள்‌ 
உடனடியாக வைத்தியரை அணுகி, 
விரைவாகச்‌ சிகிச்சை பெற்றுக்கொள்ள 
உதவும்‌. இதன்‌ மூலம்‌ பல 
சந்தர்ப்பங்களில்‌ மிக வலுவான தொய்வு 
இழுப்பையோ அல்லது 
வைத்தியசாலையில்‌ அனுமதிக்க 
வேண்டிய நிலையையோ தவிர்க்கக்‌ 
கூடியதாக உள்ளது. இதற்கான 
அறிகுறிகள்‌ பின்வருமாறு: 

* உங்களுடைய நுகர்வு கருவிகளின்‌ 
செயற்பாடு குறைந்து வருதல்‌; அல்லது 
இக்கருவிகளைக்‌ குறுகிய கால 
இடைவெளியில்‌ பாவிக்க வேண்டி 
நேரிடும்‌. 

* தொடர்ந்து இரண்டு இரவுகள்‌ இருமல்‌, 
இழுப்பு அல்லது நெஞ்சடைப்பு ஏற்படுதல்‌. 
* மருந்துகள்‌ பாவித்துங்கூட 
அதிகாலையில்‌ இழுப்பு அல்லது 
நெஞ்சடைப்பு நேரிடுதல்‌. 

* தொய்வு அல்லது இழுப்பு உங்களின்‌ 
நாளாந்த அலுவல்களுக்குத்‌ தடையாக 
இருத்தல்‌. 

* நீங்கள்‌ சுவாச உச்ச அளவுக்‌ கருவி 
(peak flow meter) பாவிப்பதானால்‌, அதில்‌ 
வழமையான அளவை விடக்‌ குறைவான 
அளவு காட்டுதல்‌; நுகர்வு 
மருந்துகளினால்‌ மிகச்சிறிதளவு மாற்றமே 
ஏற்படும்‌; ஒரே நாளில்‌ இரண்டு 
அளவீடுகளுக்கிடையில்‌ பாரிய 
வித்தியாசமிருத்தல்‌. 

மேற்கூறப்பட்ட அறிகுறிகள்‌ ஏதாவது 
இருந்தால்‌ உடனடியாக வைத்திய 
ஆலோசனையை நாடவும்‌. 

அடுத்து செயற்‌ திட்டங்களை (a௮cti0n 
plan) கவனிப்போம்‌: 

ஒருவருக்குள்ள நோயின்‌ குணாதிசயங்கள்‌ 
(இருமல்‌, இழுப்பு போன்றவை). அவர்‌ 
பாவிக்கும்‌ மருந்துகள்‌, உச்ச அளவு 
கருவியின்‌ அளவீடுகள்‌ போன்றவற்றைப்‌ 
பொறுத்து மருந்து பாவிக்கும்‌ முறைகள்‌ 
ஒருவருக்கொருவர்‌ 


டாக்டர்‌ 
விக்டர்‌ ஜே. பிகராடோ 


குடும்ப வைத்தியர்‌ 





ஆஸ்த்மா நோயைச்‌ சமாளித்தலும்‌ 
அதனைக்‌ கட்டுப்படுத்தலும்‌ 





வித்தியாசப்படக்கூடுமாதலால்‌, மருந்து 
பாவிக்கும்‌ முறை பற்றிய விபரங்களை 
எழுதி வைத்துக்‌ கொள்ளவும்‌. இதன்‌ 
மூலம்‌, 

எப்பொழுது குடும்ப வைத்தியருடன்‌ 
தொடர்பு கொள்ள வேண்டும்‌; 
எப்பொழுது இரண்டாவது மருந்தைச்‌ 
சேர்த்துக்கொள்ள வேண்டும்‌; 

எந்த மருந்தை, எப்போது எவ்வாறு 
எந்தளவு குறைக்க வேண்டும்‌ அல்லது 
நிறுத்த வேண்டும்‌; பிரட்னிசொலன்‌ 
போன்ற மருந்துகள்‌ கைவசம்‌ 
வைத்திருந்தால்‌ அதனை எப்பொழுது 
எவ்வளவு எடுக்க வேண்டும்‌; 

எப்போது வைத்தியசாலைக்கு நேரடியாகச்‌ 
செல்ல வேண்டும்‌; போகும்‌ வழியில்‌ 
என்ன செய்ய வேண்டும்‌ ஆகிய 
விபரங்களை முன்னதாகவே அறிந்து 
தயார்படுத்தி உங்கள்‌ தொய்வு நோய்‌ 
வலுவடைந்து கட்டுக்கடங்காமல்‌ 
போகும்போது அதற்குரிய செயற்பாட்டை 
மேற்கொள்ள வசதியாக இருக்கும்‌. 


சுவாச உச்ச அளவீட்டு முறை: 
இதற்கான சிறிய உதாரணம்‌ மூலம்‌ 
வைத்தியரின்‌ ஆலோசனைப்படி நீங்களே 
உங்கள்‌ தொய்வு நோயில்‌ ஏற்படும்‌ 
மாற்றங்களை அளவு செய்து 
அதற்கேற்பச்‌ செயற்படலாம்‌. உங்களது 
அளவீடு என்னவாக இருக்க 
வேண்டுமென்பதை உங்களின்‌ உயரம்‌, 
பால்‌, நிறை போன்றவற்றின்‌ 
அடிப்படையில்‌ கணித்துக்‌ கொள்ளலாம்‌. 
அதன்‌ பின்னர்‌ அடிக்கடி 
அதிகாலையிலும்‌, நோயின்‌ அறிகுறிகள்‌ 
கூடும்போது அந்தச்‌ சந்தர்ப்பங்களிலும்‌ 
வேலை சம்பந்தமான தூண்டற்‌ 
காரணிகளைச்‌ சந்தேகிக்குமிடத்து 
வேலைத்‌ தலத்திலும்‌ அளவீடு செய்து 
கொள்ளலாம்‌. தொய்வு நோயினால்‌ 
பாதிக்கப்படும்‌ பிள்ளைகளின்‌ நோய்‌ 
எவ்விதம்‌ மாறுகின்றது என்பதனை 
அறிந்து கொள்ளப்‌ பெற்றோருக்கு 
இவ்வுபகரணம்‌ மிகவும்‌ உதவுகின்றது. 


நுகர்வு மருந்துகளும்‌ (inhalers) 
உபகரணங்களும்‌: 

வில்லைகளையும்‌ திரவ மருந்துகளையும்‌ 
விட இந்நுகர்வு மருந்துகள்‌ 
வைத்தியர்களால்‌ பெரிதும்‌ 
விரும்பப்படுகின்றன. ஏனெனில்‌ இவற்றின்‌ 
செயற்பாடுகள்‌ விரைவானதும்‌, 
வலுவானதும்‌ பாதுகாப்பானதுமாகும்‌. 
இம்மருந்துகள்‌ சுவாசக்‌ குழாயை விரிய 
வைப்பனவாகவோ (இலகுவாக்கிகள்‌) 
அல்லது வீக்கத்தைக்‌ குறைப்பனவாகவோ 





தமிழர்‌ தகவல்‌ ன்‌ 








ஜுலை 


1996 July 








(மருந்துகள்‌) இருக்கலாம்‌. பல விதமான 
இந்த நுகர்வு உபகரணங்கள்‌ இன்று 
பாவனையிலுள்ளன. இவற்றில்‌ 
பொதுவாகப்‌ பாவிக்கப்படும்‌ சிலவற்றைப்‌ 
பற்றி இங்கு குறிப்பிடுகின்றோம்‌. 
உலர்துகள்‌, நுகர்வுகள்‌ (Dry Powder 
Inhalers): 

இவை Turbuhaler, Diskahaler, Rotahaler, 
Spinhaler என்ற வடிவங்களில்‌ 
இலகுவாக்கி, தடுப்பு மருந்துகள்‌ 
போன்றவற்றைச்‌ சுவாசப்பையினுள்‌ 
செலுத்த உதவுகின்றன. இவை பற்றிய 
தனிப்பட்ட விருப்பங்கள்‌ (பாவித்தல்‌, 
சுத்தம்‌ செய்தல்‌ போன்றவை). இவற்றின்‌ 
பெட்டியினுள்‌ விபரமடல்‌ தரப்பட்டிருக்கும்‌. 





Turbuhaler பாவிக்கும்‌ முறை: 
முதலில்‌ அதன்‌ மூடியைத்‌ திறந்து நுகர்வு 
உபகரணத்தை நேராகப்‌ பிடிக்கவும்‌. 
பின்னர்‌ முற்றாக இடது புறமாகத்‌ 
திருப்பவும்‌. அப்போது “கிளிக்‌” என்ற 
சத்தம்‌ வரும்‌. 

பின்னர்‌ தலையை மறுபுறம்‌ திருப்பி 
வெளியே சுவாசிக்கவும்‌. (வெளிச்‌ 
சுவாசத்தை நுகர்வு உபகரணத்தினுள்‌ 
செலுத்த வேண்டாம்‌). 

உபகரணத்தின்‌ வாய்ப்‌ பகுதியைப்‌ 
பற்களுக்கிடையில்‌ வைத்துச்‌ சுற்றிவர 
உதட்டினால்‌ மூடவும்‌. இப்போது 
உபகரணத்திலிருந்து வாயினூடாக 
உள்ளே சுவாசிக்கவும்‌. 

இப்போது மூச்சை உள்ளே பிடித்தபடி 
உபகரணத்தை வாயிலிருந்து அகற்றித்‌ 
தொடர்ந்து பத்து விநாடிகள்‌ மூச்சைப்‌ 
பிடித்திருக்கவும்‌. 

ஒரு முறைக்கு மேல்‌ இழுக்க 
வேண்டுமாயின்‌ இங்கு முன்னர்‌ கூறப்பட்ட 
வழிமுறைகளை மீண்டும்‌ கையாளவும்‌. 








அளவு மருந்து நுகர்வுகள்‌ (metered dose 
inhaler) 

இவை புகார்‌ போன்ற ஈரலிப்பான 
துகள்களைச்‌ சுவாசப்‌ பையினுள்‌ செலுத்த 
உதவும்‌. இவற்றைச்‌ சரியான முறையில்‌ 
பாவிக்கச்‌ சிறிது பயிற்சி தேவை. 
ஏனெனில்‌, இதனை அழுத்தி ஸ்பிரே 
(Spray) பண்ணும்போது அதேவேளையில்‌ 
அக்காற்றை உட்சுவாசிக்க வேண்டும்‌. 
இதனை இலகுவாக்கச்‌ சில சமயங்களில்‌ 
காற்றறை போன்ற விரிவாக்கி 
உபகரணங்கள்‌ இதனுடன்‌ சேர்த்துப்‌ 
பாவிக்கப்படுகின்றது. “ஸ்பிரே்‌ 
பண்ணும்போது இம்மருந்துக்‌ 
காற்றறையினுள்‌ மருந்தினை இலகுவாகச்‌ 
சுவாசிக்க முடிகின்றது. 





அளவு உபகரணங்களைப்‌ பாவிக்கும்‌ 
முறை, புகார்‌ உருவாக்கும்‌ அழுத்தக்‌ 
கருவிகள்‌ ஆகியவை பற்றியும்‌, ஆஸ்த்மா 
நோயுடனான வாழ்க்கை பற்றியும்‌ அடுத்த 
கட்டுரையில்‌ பார்ப்போம்‌. 





௫, TAMILS' INFORMATION 








இந்த வருடத்தின்‌ முதலாவது இதழில்‌ 
ஆரம்பமான இக்கட்டுரைத்‌ தொடர்‌ 
வாசகர்கள்‌ மத்தியில்‌ பெரும்‌ வரவேற்பினைப்‌ 
பெற்றுள்ளது. இங்கு குறிப்பிடப்படும்‌ 
விடயங்கள்‌ தொடர்பாக எமக்குக்‌ கிடைக்கும்‌ 
கடிதங்கள்‌ எமது பணியை மேலும்‌ 
ஊக்குவித்து வருகின்றன. 





இலங்கைப்‌ பல்கலைக்‌ கழகமொன்றில்‌ 
பேராசிரியராகக்‌ கடமையாற்றிய தமிழறிஞர்‌ 
ஒருவர்‌ இக்கட்டுரைத்‌ தொடரில்‌ 
தெரிவிக்கப்படும்‌ விடயங்களை விதந்து 
எமக்குக்‌ கடிதமெழுதியுள்ளார்‌. “வானொலி 
நிகழ்ச்சி அறிவிப்பாளர்களுக்குக்‌ குரல்‌ வளம்‌ 
மட்டும்‌ இருந்தால்‌ போதாது. சரியான மொழி 
வளமும்‌ இருக்க வேண்டும்‌” என்று தமது 
கடிதத்தில்‌ சுட்டிக்காட்டியுள்ளார்‌. 
அண்மையில்‌ கனடா வந்திருந்த இலங்கை 
ஒலிபரப்புக்கூட்டுத்தாபன தமிழ்ச்‌ சேவையின்‌ 
முன்னாள்‌ பணிப்பாளரான திருமதி. 
பொன்மணி குலசிங்கம்‌ (வானொலி அக்கா) 
தமது பேட்டியொன்றில்‌ “அறிவிப்பாளர்களுக்கு 
குரல்‌ வளம்‌ மட்டும்‌ இருந்தால்‌ போதாது” 
என்று தெரிவித்திருந்ததையும்‌, அவர்‌ நல்கிய 
பல அறிவுரைகளையும்‌ அடிக்கடி 
வானொலியில்‌ ஒலிபரப்புவது நல்லது என்றும்‌ 
தமிழ்ப்‌ பேராசிரியர்‌ மேலும்‌ தமது கடிதத்தில்‌ 
வேண்டியுள்ளார்‌. 

அண்மைக்‌ காலமாக வானொலிச்‌ 
செய்திகளையும்‌, அறிவித்தல்களையும்‌ 
அவதானிக்க நேர்ந்தால்‌ எழுவாய்‌-பயனிலை, 
ஒருமை-பன்மை' விடயங்களில்‌ விடப்படும்‌ 
பாரிய தவறுகளைக்‌ 
காணக்கூடியதாகவிருக்கும்‌. சில 
சமயங்களில்‌ வானொலியை இழுத்து 
மூடிவிட்டுத்‌ தலையை எங்காவது கொண்டு 
சென்று மோதவேண்டும்‌ போலவும்‌ தோன்றும்‌ 
எங்கு சென்று மோதுவது? 





இவ்வாறு பலத்த மனச்சுமையுடன்‌ இருந்த 
வேளையில்‌, புகழ்பெற்ற கல்விமான்‌ 
ஒருவரிடமிருந்து கடிதமொன்று வந்தது. 
விடயங்களை விபரமாக இந்தக்‌ கடிதம்‌ 
தெரியப்படுத்துவதால்‌ கடிதத்தை 
முழுமையாகக்‌ கீழே தருகின்றோம்‌: 


அன்புடையீர்‌! 


தங்கள்‌ சஞ்சிகையில்‌ அபிமன்யு எழுதிவரும்‌ 
கட்டுரைகளை மிகுந்த கரிசனையுடன்‌ 
தொடர்ந்து படித்து வருகின்றேன்‌. தமிழ்‌ 
மொழியைத்‌ திருத்தமாகக்‌ கையாள 
வேண்டியதன்‌ அவசியத்தை அவர்‌ 
வலியுறுத்தி வருவது மகிழ்ச்சியைத்‌ 
தருகின்றது. முக்கியமாக, தமிழ்‌ வெகுசனத்‌ 
தொடர்புச்‌ சாதனங்களில்‌ அவ்வப்போது 
விடப்படும்‌ வெளிப்படையான சில 
பிழைகளைச்‌ சுட்டிக்‌ காட்டி அவற்றின்‌ 














திருத்த வடிவங்களைக்‌ குறிப்பிட்டு வருவது 
பாராட்டப்பட வேண்டிய ஒன்று. 


யூன்‌ இதழில்‌ செய்திகளின்‌ தலைப்புச்‌ 
செய்திகள்‌' என்று குறிப்பிடுவதன்‌ 
குறைபாட்டை அவர்‌ எடுத்துக்‌ 
காட்டியிருந்தார்‌. இதிலும்‌ பார்க்க மோசமான 
சில பிழைகள்‌ வானொலிச்‌ செய்தி வாசிப்பில்‌ 
விடப்படுகின்றன. அவற்றுள்‌ மிக 
அதிகமானவை எழுவாய்‌ பயனிலைப்‌ 
பிழைகள்‌. 


அண்மையில்‌ வாசிக்கப்பட்ட வானொலிச்‌ 
செய்திகளில்‌ நான்‌ குறித்துக்‌ கொண்ட 
சிலவற்றைத்‌ தருகின்றேன்‌: 


* முழு சிறீலங்கா நகரங்களும்‌ இருளில்‌ 
மூழ்கியுள்ளது. 

* கொழும்பு, பேராதனை ஆகிய இரண்டு 
பல்கலைக்‌ கழகங்களும்‌ மூடப்பட்டுள்ளது. 

* இறுதிப்‌ போட்டியில்‌ இரண்டு அணிகளும்‌ 
மோதவுள்ளது. 

* மேற்கூறப்பட்டவாறு பல செய்திகள்‌ 
எமக்குக்‌ கிடைத்துள்ளது. 

இவற்றைப்‌ படிக்கும்போது பல 

வாசகர்களுக்கும்‌ தவறுகள்‌ இலகுவாகப்‌ 

பளிச்சிட்டிருக்கும்‌. 

எந்த மொழியிலும்‌ வாக்கிய அமைப்பில்‌ 

முக்கியமாகக்‌ கவனிக்கப்பட வேண்டிய 











எழுவாய்‌-பயனிலை தெரியாத 


செய்தியாளர்களும்‌ 
அறிவிப்பாளர்களும்‌ 


அபிமன்யு கவனித்திருப்பார்‌ என்றே 
நினைக்கின்றேன்‌. 


இவ்விடயமாகச்‌ சில வருடங்களுக்கு முன்னர்‌ 
இலங்கை வானொலியின்‌ முன்னாள்‌ 
தலைமை அதிகாரி கலாநிதி கே. எஸ்‌ 
நடராசா அவர்கள்‌ “தேமதுரம்‌' வானொலியில்‌ 
நிகழ்த்திய உரை கவனிக்கப்பட வேண்டியது. 
எழுதிய எழுத்தைத்‌ திருப்பிப்‌ படிக்க 
வேணடியதன்‌ அவசியத்தை கவிஞர்‌ 
கந்தவனம்‌ வானொலிப்‌ பேச்சு ஒன்றில்‌ 
முன்னர்‌ வலியுறுத்தியது நினைவுக்கு 
வருகின்றது. எழுதியதைத்‌ திருப்பிப்‌ படித்து, 
விடய தானங்களைத்‌ திருத்தி அமைக்கும்‌ 
பழக்கத்தைக்‌ கனடிய தமிழ்‌ வெகுஜனத்‌ 
தொடர்புச்‌ சாதனங்கள்‌ கடைப்பிடிப்பதாகத்‌ 
தெரியவில்லை. 

சமுதாய முன்னேற்றம்‌, மொழி வளர்ப்பு 
என்பனவற்றுடன்‌ கூடிய பொறுப்புணர்வு 
இவர்களிடம்‌ இல்லாததையே இது 
எடுத்துக்காட்டுகின்றது. 

பொறுப்பற்ற இவர்களின்‌ போக்கு, கனடாவில்‌ 


தமிழ்‌ வெகுஜன தொடர்புச்‌ சாதனங்களில்‌ 
ஆங்கில-தமிழ்‌ எழுத்துகளும்‌, உச்சரிப்பும்‌ 


இலக்கணம்‌, எழுவாய்‌-பயனிலைப்‌ 
பொருத்தப்பாடு. தமிழ்‌ மொழியில்‌ எழுவாயின்‌ 
திணை, பால்‌, இடங்கள்‌ என்பவற்றுக்கு 
மாறுபடாது பயனிலை இசைந்து நிற்றல்‌ 
வாக்கிய அமைதிக்கு அவசியமாகும்‌. 


திணை பால்‌, ஒருமை பன்மை மயக்கம்‌, 
இடம்‌ அல்லது காலம்‌ தொடர்பான 
ஐயப்பாடுகள்‌ ஏற்படும்‌ இடத்து 
வழுவமைதிகளுக்கு இடம்‌ உண்டு. 


ஆனால்‌, மேலுள்ள உதாரணங்கள்‌ 
சாதாரணமான வசனங்கள்‌. மலைய 
வேண்டியதில்லை: மயங்க 
வேண்டியதுமில்லை. அவ்வளவுக்கு 
எளிமையானவை. அவை எல்லாவற்றிலுமே 
எழுவாய்கள்‌ பன்மையில்‌ வர, பயனிலைகள்‌ 
ஒருமையில்‌ நிற்பதை எவரும்‌ இலகுவில்‌ 
கண்டு கொள்ளலாம்‌. 


வசனமே எழுதத்‌ தெரியாத சிலர்‌ இங்கு 
பொல்லாச்‌ சிறகை விரித்து ஆடுவது 
ஒருபுறம்‌ இருக்க; நல்ல எழுத்தாளர்கள்‌ 
சிலரும்‌ கவனக்‌ குறைவால்‌ தமிழின்‌ 
தரத்தைக்‌ கெடுத்து வருகின்றனர்‌. 
கடினமான பிழைகள்‌ பொறுக்கக்‌ கூடியவை. 
அத்தி பூத்தாற்போல்‌ அவசரத்தில்‌ விடப்படும்‌ 
பிழைகளையும்‌ மன்னிக்கலாம்‌. 

ஆனால்‌, அடிக்கடி காணப்படும்‌ இலகுவான 
எழுவாய்‌ பயனிலைப்‌ பிழைகளையும்‌ 





தமிழர்‌ தகவல்‌ ன்‌ 


ஜுலை 


1996 


July ஓ 


தமிழ்க்‌ கல்வியை வளர்க்கப்‌ 
பாடுபடுபவர்களின்‌ முயற்சிக்குக்‌ குந்தகம்‌ 
விளைவிக்கின்றது. ஆசிரியர்கள்‌ எழுவாய்‌ 
பயனிலையை முறையாகச்‌ சொல்லிக்‌ 
கொடுக்க, இவர்கள்‌ இவ்விதம்‌ பிழையாகப்‌ 
பேசிக்‌ கொண்டிருக்க, மாணவர்கள்‌ 
குழப்பமடைந்து “தமிழும்‌ வேண்டாம்‌ 
தலையிடியும்‌ வேண்டாம்‌' என்று ஓட..... தமிழ்‌ 
எவ்விதம்‌ இந்த மண்ணில்‌ தழைக்க முடியும்‌? 


இப்போதுள்ள சூழ்நிலையில்‌ தமிழ்‌ 
வெகுஜனத்‌ தொடர்புச்‌ சாதனங்கள்‌ 
கனடாவில்‌ மிகுந்த பொறுப்புடன்‌ இயங்க 
வேண்டுமெனப்‌ பலரும்‌ எதிர்பார்க்கின்றனர்‌. 
அத்தகைய பொறுப்பை உணர்த்தும்‌ 
வகையில்‌ அபிமன்யு எழுதி வருவது 
வரவேற்கத்தக்கது. வாக்கிய அமைப்பு 
ஒழுங்குக்கு அடிப்படையாக அமையும்‌ இந்த 
எழுவாய்‌ பயனிலைப்‌ பிழைகள்‌ 
பாரதூரமானவை. அவற்றையும்‌ அவர்‌ 
அவ்வப்போது சுட்டிக்காட்டிச்‌ சீரான தமிழ்‌ 
வளர்ச்சிக்கு உதவ வேண்டும்‌ என்று 
கேட்டுக்‌ கொள்கின்றேன்‌. நன்றி.” 
பொன்னான நேரத்தின்‌ சில மணிகளைத்‌ 
தமிழுக்காக ஒதுக்கிய கல்விமானுக்கு எமது 
நன்றிகள்‌. தொடர்ந்து இவ்வாறான ஆக்க 
பூர்வமான தகவல்களை எமக்குத்‌ தந்து 
உதவுங்கள்‌ என்று கேட்டுக்‌ கொள்கின்றோம்‌. 











TAMILS' INFORMATION 











தலைமையுரை | 








திரு. எஸ்‌. பத்மநாதன்‌ 





தமிழர்‌ தகவல்‌ 








வள்ளிநாயகி இராமலிங்கம்‌ 











டொமினிக்‌ ஜீவாவின்‌ *£மல்லிகை முகங்கர்‌ 







தமிழீழத்திலிருந்து கடந்த மூன்று தசாப்தங்களுக்கு மேலாகத்‌ தொடர்ச்சியாக 
வெளிவந்து கொண்டிருக்கும்‌ முற்போக்குச்‌ சஞ்சிகையான 'மல்லிகை'யின்‌ 
அண்மைய பிரசவமான மல்லிகை முகங்கள்‌' நூலுக்கான அறிமுக விழா கடந்த 
மாதம்‌ (ஜான்‌) பதினைந்தாம்‌ திகதி, கனடாத்‌ தமிழரின்‌ தலைநகராக விளங்கிடும்‌ 
ரொறன்ரோவிலுள்ள மரீனா வரவேற்பு மண்டபத்தில்‌ அரங்கேற்ற விழாவாக 
நிகழ்ந்தேறியது. 


இலக்கிய ஆர்வலர்கள்‌, படைப்பாளிகள்‌, பத்திரிகையாளர்கள்‌, வாசகர்கள்‌ 
திரண்டிருந்த இவ்வைபவத்தின்‌ பார்வையாளர்களில்‌ பெரும்பாலானவர்கள்‌ 
பெண்கள்‌ என்பது குறிப்பிடப்பட வேண்டியது. “மல்லிகை' சஞ்சிகையின்‌ ஒரு 
இதழைக்கூடப்‌ பார்த்திருக்காத சிலரும்‌ மல்லிகையின்‌ பிறப்பையும்‌ வளர்ச்சியை 
அறிவதற்காக ஆர்வத்துடன்‌ இங்கு சமுகம்‌ கொடுத்திருந்தனர்‌. கனடா தமிழர்‌ 
தேசிய மன்றத்‌ தலைவர்‌ திரு. நா. சிவலிங்கம்‌ அவர்களும்‌, மிஸிஸாகா 
ஜெயதுர்க்கா ஆலய பிரதம குருக்கள்‌ சிவஸ்ரீ பஞ்சாட்சர கிருஷ்ணராஜ 
குருக்களும்‌ விழாவை மங்கல விளக்கேற்றி ஆரம்பித்து வைத்தனர்‌. 


செல்விகள்‌ விஜயா, ராஜி ஆகியோரின்‌ தமிழ்த்‌ தாய்‌ வாழ்த்து, மெளன 
அஞ்சலி, திருமதி. செல்வராணி சிவசுப்பிரமணியம்‌ அவர்களின்‌ வரவேற்புரை 
ஆகியவைகளைத்‌ தொடர்ந்து விழா மூன்று பிரிவாக நடைபெற்றது. 
இலங்கையிலிருந்து ஒருமாத காலத்துக்கு கனடாவுக்கு வருகை தந்திருந்த 
டொமினிக்‌ ஜீவா அவர்களின்‌ இலக்கியத்‌ தோழரும்‌, சம்பந்தியுமான திரு. 
தம்பையா அவர்கள்‌ பிரதம அதிதியாககக்‌ கலந்து கொண்டார்‌. 


இந்த “அறிமுக” விழாவின்‌ முக்கிய சாதனைகளில்‌ ஒன்று, கனடாவின்‌ 
பிரதானமான பத்திரிகை ஆசிரியர்கள்‌ அனைவரையும்‌ ஒன்றாக மேடையேற்றிய 
தாகும்‌. “தமிழர்‌ தகவல்‌' பிரதம ஆசிரியரான திரு எஸ்‌. திருச்செல்வம்‌ தலை- 
மையில்‌ நடைபெற்ற இந்த விழாவில்‌, “ஈழநாடு” பிரதம ஆசிரியர்‌ திரு. ரி. கே. 
பரமேஸ்வரன்‌, “உதயன்‌' பிரதம ஆசிரியர்‌ திரு. ஆர்‌. என்‌. லோகேந்திரலிங்கம்‌, 
'நம்நாடு' ஆசிரியர்‌ தீவகம்‌ இராசலிங்கம்‌ ஆகியோர்‌ உரையாற்றினார்கள்‌. 
“செந்தாமரை' பிரதம ஆசிரியர்‌ திரு. கனக அரசரத்தினம்‌ அவர்களும்‌ 
இவ்விழாவில்‌ பங்குபற்றுவதாக நிகழ்ச்சி நிரலில்‌ குறிப்பிடப்பட்டிருந்த போதிலும்‌ 
தவிர்க்க முடியாத காரணங்களினால்‌ அவரால்‌ பங்குபற்ற முடியாதுவிட்டது. 
கனடிய பத்திரிகையாளர்‌ மத்தியில்‌ ஒற்றுமைக்கு வித்திட்ட டொமினிக்‌ 
ஜீவாவுக்கு முதலில்‌ நன்றி கூறவேண்டும்‌. 


விழாத்‌ தலைவர்‌ திரு. எஸ்‌. திருச்செல்வம்‌ அவர்கள்‌ தமதுரையில்‌, டொமினிக்‌ 
ஜீவாவின்‌ நீண்ட இலக்கியப்‌ பயணத்தின்‌ சகல பாதைகளுக்கும்‌ அனைவரையும்‌ 
அழைத்துச்‌ சென்றதுடன்‌, ஜீவாவின்‌ மல்லிகையின்‌ இடம்பெற்ற பல கட்டுரை 
களையும்‌ வாசித்துக்‌ காட்டி, அவரது முற்போக்குச்‌ சிந்தனைகளையும்‌ 
மல்லிகையை முப்பத்தியிரண்டு ஆண்டுகளாக வெளிக்கொணருவதில்‌ அவர்‌ 
பட்ட கஷ்டங்களையும்‌ துன்பங்களையும்‌ விரிவாக எடுத்துக்கூறினார்‌. ஆனாலும்‌ 
யாழ்ப்பாணப்‌ பல்கலைக்‌ கழகம்‌ தனது மண்ணின்‌ மைந்தன்‌ ஒருவனைக்‌ 
கெளரவிப்பதில்‌ இன்னமும்‌ காலந்தாழ்த்தியே நிற்கின்றது என்றும்‌ தலைவர்‌ 
சுட்டிக்காட்டினார்‌. “கலையரசு சொர்ணலிங்கம்‌ அவர்களுக்கு நாடக வித்தகர்‌ 
பட்டத்தையும்‌, பண்டிதமணி ஐயா அவர்களுக்கு இலக்கியக்‌ கலாறிதி 
பட்டத்தையும்‌, இதுபோன்று வெவ்வேறு துறைகளில்‌ பணியாற்றியவர்களுக்குக்‌ 
கெளரவ பட்டங்களையும்‌ வழங்கிய யாழ்ப்பாணப்‌ பல்கலைக்‌ கழகம்‌ டொமினிக்‌ 
ஜீவாவை மறந்துவிட்டது பல சந்தேகங்களைக்‌ கிளப்புகின்றது. ஜீவாவின்‌ 








திரு. நா. சிவலிங்கம்‌ அவர்கள்‌ மங்கள விளக்கேற்றல்‌. . 
ப. கிருஷ்ணராஜ குருக்களும்‌ திரு. பரமு சிவாவும்‌ அருகில்‌ 











கவிஞர்‌. வி. கந்தவனம்‌ 


இலக்கியப்‌ பணி மற்றையவர்களின்‌ பல: 
பாரபட்சப்‌ போக்கினால்‌ ஜீவாவின்‌ தரம்‌ 
பல்கழைலக்‌ கழகமே தலைகுனிந்து 
தலைவர்‌, டொமினிக்‌ ஜிவாவின்‌ எழுபத6 
ஆண்டில்‌ அவரைக்‌ கனடாவுக்கு அழை 
வேண்டுமென்றும்‌, அனைத்து இலக்கிய( 
தரவேண்டும்‌ என்றும்‌ வேண்டுகோள்‌ ஷ்‌ 













பிரபல கட்டுரையாளர்‌ எஸ்‌ பத்மநாதன்‌ 
(குறமகள்‌), கவிநாயகர்‌ கந்தவனம்‌ ஆ 
அறிமுக உரை நிகழ்த்தினர்‌. முதலில்‌ | 
அறிஞர்களையும்‌, கலைஞர்களையும்‌, (( 
உலகம்‌ சரியாக மதிப்பதில்லை. அவர்‌ 
சேவைகள்‌ மீது ஆய்வுகள்‌ நடத்தப்படு. 
நிலைதான்‌. இருப்பினும்‌ தமிழகத்துச்‌ ௪ 
ஆகியன இருபத்தைந்து ஆண்க 
அட்டையில்‌ பிரசுரித்துக்‌ கெளரவம்‌ செ; 
பல்கலைக்‌ கழகமொன்று அவரது முத 
'தண்ணீரும்‌ கண்ணீரும்‌' நூலை பட்டப்‌ | 
அங்கீகரித்துள்ளது” என்று சொன்னார்‌. 
திருமதி வள்ளிநாயகி இராமலிங்கம்‌ அவர்க 
உள்ளபடியாகக்‌ கூறும்‌ பாங்கு, படைப்பு 
உணர்வு, மனித நேயம்‌ ஆகியவைக 
மத்தியில்‌ வாழ்ந்து கொண்டிருக்கும்‌ உ 
பேச்சாளர்‌. அவரைப்‌ பிரிந்து, அவருடல! 
நாம்‌ வாழுவது மிகுந்த வேதனையைத்‌? 


கவிநாயகர்‌ கந்தவனம்‌ அவர்கள்‌ தமது 
இரு முகங்கள்‌ உண்டு. ஆனால்‌ மல்லிகை 
அரசியல்வாதிகள்‌, கலைஞர்கள்‌ என்று। 
முகங்களாகக்‌ கண்டிருக்கின்றோம்‌. மல்‌ 
ஆகியவைகளைக்‌ கடந்தது என்பதை இ 
வகையில்‌ மிக உயர்ந்த மனிதராக பெ 
காணப்படுகின்றார்‌” என்று தெரிவித்தார்‌. 


“பத்திரிகையாளர்‌ பார்வையில்‌ டொமினி 
உதயன்‌, நம்நாடு பத்திரிகைகளின்‌ ஆசி 
ஈழநாடு' ஆசிரியர்‌ திரு. ரி. கே. பரமே 
ஆண்டுகளாகக்‌ கொண்ட கொள்கை த 
ஜீவா. அடக்கு முறைக்கும்‌ ஒடுக்கு முன்‌ 
வெற்றி கண்டவர்‌. அவரது படைப்புகலை 
எமது சமூகம்‌ கருதியது. ஆனால்‌ அதல 
போராடி வெற்றி கண்டவர்‌. அதனாலே 
விழா எடுக்கப்படுகின்றது. ஆனால்‌, இஈ 


தொகுப்பு: றஞ்சி 











Pelle viol, 









; குறைவானதல்ல. இவ்வாறான 
றந்து விடவில்லை. இதனால்‌, யாழ்‌. 
"டுகின்றது” என்று சுட்டிக்காட்டிய 

| வயது ஆண்டான அடுத்த 

| பெருவிழா எடுக்க 

ந்சங்களும்‌ இதற்கு ஆதரவு 

ார்‌. 

மதி வள்ளிநாயகி இராமலிங்கம்‌ 

ர்‌ மல்லிகை முகங்கள்‌ பற்றி 
பத்மநாதன்‌ உரையாற்றுகையில்‌, 
நாளர்களையும்‌ வாழும்போது 
ில்லாத காலத்தில்‌ அவர்களது 
மினிக்‌ ஜீவா அவர்களுக்கும்‌ அதே 
5ககளான தாமரை, சரஸ்வதி 

எனரே ஜீவாவின்‌ புகைப்படத்தை 
ளன. அதே போன்று தமிழகத்துப்‌ 

॥ சிறுகதைத்‌ தொகுதியான 

டிப்புத்‌ துணை நூலாக 


வாவின்‌ மனிதப்‌ பண்பு, உள்ளதை 
ளுக்காகக்‌ குரல்‌ கொடுக்கும்‌ 
பரித்துக்‌ கூறினார்‌. “ஜீவா எங்கள்‌ 

பு பூர்வமான படைப்பாளி. மிடுக்கான 
£டர்பில்லாது பல வருடங்களாக 
ன்றது” என்றும்‌ அவர்‌ சொன்னார்‌. 
ல்‌, “எங்கள்‌ ஒவ்வொருவருக்கும்‌ 
முகங்கள்‌ பல. இலக்கியவாதிகள்‌, 
னையோ பேரை மல்லிகையின்‌ 

க சஞ்சிகை இனம்‌, மதம்‌, அரசியல்‌ 
1டுத்துக்காட்டுகின்றது. இந்த 

க்‌ ஜீவா எம்மத்தியில்‌ 





வா” என்ற தலைப்பில்‌, ஈழநாடு, 
'கள்‌ உரையாற்றினார்கள்‌. முதலில்‌ 
ன்‌ பேசுகையில்‌, “முப்பது 

து இலக்கியப்‌ பணி புரிபவர்‌ எங்கள்‌ 
தம்‌ எதிராகக்‌ குரல்‌ கொடுத்து 
தீண்டத்தகாததாக ஒரு காலத்தில்‌ 
தமது பேனா என்ற ஆயுதத்தினால்‌ 
புவருக்குப்‌ புலம்பெயர்ந்த நாட்டிலும்‌ 
தடியேறியுள்ள சிலர்‌ எமது 


படங்கள்‌: கலாதர்‌ 














இனத்தையும்‌, விடுதலைப்‌ போரையும்‌ காட்டிக்‌ கொடுப்பதற்காகத்‌ தங்களது 
பேனாக்களைப்‌ பயன்படுத்தும்‌ இழிதொழிலைச்‌ செய்கின்றனர்‌” என்று 
ஆக்ரோஷத்துடன்‌ கூறினார்‌. 


அடுத்து 'உதயன்‌' ஆசிரியர்‌ திரு. ஆர்‌. என்‌. லோகேந்திரலிங்கம்‌ 
உரையாற்றுகையில்‌, “டொமினிக்‌ ஜீவா வெறும்‌ படைப்பாளியாகவும்‌, சஞ்சிகை 
ஆசிரியராகவும்‌ மட்டும்‌ இருக்கவில்லை. சகோதர இலக்கியகாரர்களின்‌ இன்ப 
துன்பங்களிலும்‌ பங்காளியாக இருந்து வருகின்றார்‌. அதேசமயம்‌ தனது 
இலக்கிய, அரசியல்‌ கொள்கைகளில்‌ தளராத நெஞ்சுரம்‌ கொண்ட 
படைப்பாளியாகவும்‌ விளங்குகின்றார்‌. அவரை அடுத்தாண்டு கனடாவுக்கு 
வரவழைக்கும்‌ முயற்சியில்‌ நாமனைவரும்‌ ஒன்றுபட்டு உழைக்க வேண்டும்‌. 
அவர்‌ ஒரு தடவையாவது கனடா வந்தால்தான்‌ முற்போக்குப்‌ படைப்பாளிகளின்‌ 
முக்கியத்துவம்‌ இங்கு புலப்படும்‌” என்றார்‌. 


ஈழநாடு” 
ரி. கே. பரமேஸ்வரன்‌ 


“நம்நாடு” ஆசிரியர்‌ தீவகம்‌ இராசலிங்கம்‌ தமதுரையில்‌, சக இலக்கியகாரர்களின்‌ 
படைப்புகளை நூலுருவாக்குவதில்‌ ஜீவா ஆற்றிவரும்‌ அரிய பணியினை 
விதந்துரைத்தார்‌. இந்தப்‌ பணியை ஒரு சாதனை என்று கூறவேண்டும்‌ என்று 
குறிப்பிட்டதுடன்‌, இதற்காக ஜீவாவின்‌ நாமம்‌ தமிழிலக்கிய உலகில்‌ சாகாது 
இடம்‌ பெற்றிருக்கும்‌ என்றும்‌ தெரிவித்தார்‌. 

திரு. தம்பையா அவர்கள்‌ இறுதியாகப்‌ பதிலுரையாற்றினார. “தற்போதைய 
போராட்டச்‌ சூழ்நிலையால்‌ கொப்பிக்‌ கடுதாசியில்‌ மல்லிகையை 
வெளியிடவேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. கடந்த சில மாதங்களாக ஜீவா 
கொழும்பில்‌ தங்கியுள்ளார்‌. இந்தக்‌ காலத்தில்‌ மல்லிகையைக்‌ கொழும்பில்‌ 
வெளியிட சிலர்‌ முன்வந்தார்கள்‌. ஆனால்‌ ஜீவா அதனை ஏற்றுக்‌ 
கொள்ளவில்லை. “எனது மண்ணிற்குச்‌ சென்று எனது மக்கள்‌ மத்தியிலிருந்தே 
மல்லிகையை வெளியிடுவேன்‌” என்று அடித்துக்‌ கூறிவிட்டார்‌. பொருளாதார 
நிலை சாதகமாகவில்லை. இருப்பினும்‌ தமது இலக்கிய முயற்சிகளை ஜீவா 
கைவிடவில்லை. இதுவரை வெளிவந்த தமது சகல தொகுதிகளையும்‌ ஒன்றாக்கி 
ஒரு நூலாகவும்‌, தற்போது எழுதிவரும்‌ தமது வாழ்க்கைச்‌ சரிதையை 
இன்னொரு நூலாகவும்‌ வெளியிட அவர்‌ விரும்புகின்றார்‌. இவ்விரண்டு 
நூல்களும்‌ வெளிவருமானால்‌ அது ஈழத்து இலக்கிய உலகின்‌ பெரும்‌ பகுதி 
வரலாறாக அமையும்‌” என்று அவர்‌ சுருக்கமாகக்‌ கூறினார்‌. 





“உதயன்‌” 
ஆர்‌. என்‌. லோகேந்திரலிங்கம்‌ 


“மல்லிகை முகங்கள்‌” சிறப்புப்‌ பிரதிகளை சிவஸ்ரீ பஞ்சாட்சர கிருஷ்ணராஜ 
குருக்கள்‌, சிவஸ்ரீ பஞ்சாட்சர விஜயகுமார குருக்கள்‌, 'போர்ட்டலோ' அதிபர்‌ திரு. 
இராஜதுரை, தமிழருவி சந்திரமோகன்‌, கவிஞர்‌ சிவா சின்னத்தம்பி, எழுத்தாளர்‌ 
கலைவாணி இராஜகுமாரன்‌, ஆசிரியர்‌ செல்வா இலங்கையர்‌ உட்படப்‌ பலர்‌ 
பெற்றுக்‌ கொண்டனர்‌. விழா அமைப்பாளர்கள்‌, பார்வையாளர்கள்‌ சார்பில்‌ 
டொமினிக்‌ ஜீவாவுக்கெனத்‌ தயாரிக்கப்பட்ட மாண்புரை மடலை புலவர்‌ 
சிவானந்தன்‌ அவர்களும்‌, விழாவுக்கு வருகை தந்திருந்தோரின்‌ 
கையொப்பமிடப்பட்ட அட்டையை கவிஞர்‌ சிவா சின்னத்தம்பி அவர்களும்‌ திரு. 
தம்பையா அவர்களிடம்‌ கையளித்தனர்‌. 


கனடாவிலிருந்து வெளிவரும்‌ “ரோஜா” சஞ்சிகையின்‌ ஆசிரியர்‌ வி.எல்‌. ஆனந்த்‌ 
நன்றியுரை வழங்கினார்‌. கனடிய தமிழ்ப்‌ பத்திரிகை உலகின்‌ பல்துறைப்‌ 
பங்காளரான திரு. பரமு சிவசுப்பிரமணியம்‌ அவர்கள்‌ இவ்விழாவைக்‌ குறுகிய 
காலத்தில்‌ ஏற்பாடு செய்வதில்‌ காட்டிய ஆர்வத்தினைப்‌ பலரும்‌ பாராட்டினர்‌. 








'நம்நாடு' 
தீவகம்‌ இராஜலிங்கம்‌ 





(2 
ன்‌ வ்‌ 


i ஹ்‌ 








| “ரோஜா வி. எல்‌. ஆனந்த்‌ | 























TAMILS' INFORMATION 





தமிழர்‌ தகவல்‌ 


Dr. Shan A. Shanmugavadivel 
Rainbow Village 
Dental Office 


இலங்கையிலும்‌, வெளிநாடுகளிலும்‌, கனடாவிலும்‌ 


இருபத்திமூன்று வருடங்களுக்கு மேலாக 
பல்வைத்தியத்‌ துறையில்‌ ஈடுபட்டுவரும்‌ 
அனைவரதும்‌ நம்பிக்கைக்குரியவர்‌ . 


டாக்டர்‌ ௮. சண்முகவடிவேல்‌ 


குடும்ப பல்வைத்தியர்‌ 
* General Dentistry * Orthodontics 
சகல பல்வைத்திய சேவைகளும்‌, கிளிப்‌ போடுதல்‌ ஆகியனவும்‌ 


திங்கள்‌, செவ்வாய்‌, புதன்‌, வியாழன்‌, வெள்ளி, சனிக்கிழமைகளில்‌ 


2466 Eglinton Avenue East, Unit: 7, 


Scarborough, Ontario. M1IK 5J8 
Near Kennedy Subway (Rainbow Village கட்டடத்தில்‌). 


(416) 266-5161 





தமிழர்‌ தகவல்‌ TAMILS' INFORMATION 

















Tie, 


727 


FA 


Sn a... லட வல டலலலஷலஷைலை 





NNN 





SINNED pera SS 


கனடாவில்‌ ' மகாஜனர்‌' 'களின்‌ வருடாந்தக்‌ கொண்டாட்டங்கள்‌ _ 


வலவ வவ வலவ வலவ 








வலில வலவ வவ வ வலவ வ வ வவட வல்லவ வவ 





தெல்லிப்பளை மகாஜனா கல்லூரி பழைய மாணவர்‌ 
சங்கத்தினரின்‌ வருடாந்தப்‌ பொதுக்‌ கூட்டமும்‌, மகாஜனன்‌' 
மலர்‌ வெளியீடும்‌, இராப்போசன விருந்தும்‌ கடந்த மாதம்‌ 
நோர்த்‌ யோர்க்‌ சென்‌. கபிரியல்‌ தேவாலய மண்டபத்தில்‌ 
நடைபெற்றது. சங்கத்‌ தலைவர்‌ திரு. பொ. கனகசபாபதி 
அவர்கள்‌ தலைமையில்‌ இவ்வைபவம்‌ நடைபெற்றது. 
கல்லூரியின்‌ பழைய மாணவரான டாக்டர்‌ சண்‌ கே. சுந்தர்‌ 
கலிபோர்னியாவிலிருந்து வருகை தந்து பிரதம 
விருந்தினராகக்‌ கலந்து கொண்டார்‌. 


கல்லூரிக்‌ கீதம்‌, கனடிய தேசிய கீதம்‌, மெளனாஞ்சலி 
ஆகியவற்றைத்‌ தொடர்ந்து நிகழ்ச்சிகள்‌ இடம்பெற்றன. பிரதம 
விருந்தினராகக்‌ கலந்து கொண்ட டாக்டர்‌ சண்‌. கே. சுந்தர்‌ 
அவர்கள்‌ 'மகாஜனன்‌' மலர்‌ வெளியீட்டுரையின்‌ பின்னர்‌ தமது 
அன்பளிப்பாக 5000 அமெரிக்க டாலர்களுக்கான 
காசோலையை சங்கப்‌ பொருளாளர்‌ 





டே OLD STUDENTS ASSOCIATION 


க்‌ MAHASANA COLLE 


தமிழர்‌ தகவல்‌ 


திரு. ரி. ஈஸ்வரகுமாரிடம்‌ கையளித்தார்‌. மலரின்‌ சிறப்புப்‌ 
பிரதிகளை சிவஸ்ரீ ந. குமாரசாமிக்‌ குருக்கள்‌, திருமதி. 
புஷ்பநாயகி ஸ்ரீகுமார்‌, டாக்டர்‌ சு. ஸ்ரீகுமார்‌, திரு. மு. 
தனபாலசிங்கம்‌, டாக்டர்‌ ராஜேஸ்வரி லோகேஸ்வரன்‌ 
ஆகியோர்‌ பெற்றுக்கொண்டனர்‌. புதிய நிர்வாகிகள்‌ தெரிவில்‌ 
தலைவராக திரு. பொ. கனகசபாபதி அவர்களும்‌, 
பொருளாளராக திரு. ரி. ஈஸ்வரகுமாரும்‌ மீண்டும்‌ 
தெரிவாகினர்‌. புதிய செயலாளராக திரு. எம்‌. மணிமாறன்‌ 
தெரிவானார்‌ (நிர்வாகிகள்‌ முழு விபரம்‌ அடுத்த இதழில்‌ 
வெளிவரும. இவ்விழாவின்போது எடுக்கப்பட்ட சில 
படங்களைக்‌ கீழே காணலாம்‌. 


மகாஜன சங்கத்தினர்‌ வருடந்தோறும்‌ றிச்மன்ட்ஹில்‌ 
பிள்ளையார்‌ வருடாந்த உற்சவத்தில்‌ ஒரு திருவிழாவைச்‌ 
செய்து வருகின்றனர்‌. இவ்வருட உற்சவத்தின்போது 
எடுக்கப்பட்ட இரு படங்களை மேலே காணலாம்‌. 


COLLEGE 


மகாஜன குஷ்ுரி பலி 

















TAMILS' INFORMATION 


LAW OFFICES OF YASO SINNADURAI 


நியமன அறி ்‌ முகம்‌ 


யோர்க்‌ பல்கலைக்கழக அகதிஆய்வு 
நிலையத்தினைச்‌ சார்ந்த திரு. அருள்‌ 
எஸ்‌. அருளையா அவர்கள்‌ எமது சட்ட 
ஸ்தாபனத்துடன்‌ இணைந்துள்ளார்‌ 
என்பதனை மிக 8 _ ்‌ | ர்க 
தெரிவித்து கொற விறால்‌ € கொள்முதல்‌, விற்பனை, ஈடுவைப்பு /மீட்டல்‌ 


யசோ சின்னத்துரை 


பரிஸ்டர்‌, சொலிசிந்றீர்‌ & நொத்காரிஸ் 


வீடு வர்த்தக ஸ்தாபனங்கள்‌ 


குடிவரவு சட்ட அகதி விசாரணை 
தப 


The Law Offices Yaso Sinnadurai ்‌ 
is pleased to announce that Arul 5... பிரதிநிதித்துவம்‌ 
Aruliah has joined our firm as. 
consultant/business manager. Mr. 
Aruliah is currently attached at the ட்ட அரத ்‌ 
Centre for Refugee Studies at York. AE பத்தி J ர்‌ தய வு 
University, and holds a Master ol அத்தாட்சிப்‌ படுத்துதல்‌ 
Science degree in process engi 
neering and economics from. 
Loughborough University, England. 
He brings to our firm over 22 years. 


of Canadian experience in business,  YASO SINNADURAI 
governmental, nongovernmental, ” Barrister & Solicitor, Notary Public 
and academic environments, and 
strong skills in advocacy. Primarily - 
based at our Mississauga office, Mr. 
Aruliah—in addition to his specialty | MissiSSAUGA OFFICE SCARBOROUGH OFFICE 
areas—will be responsible for 3038 Hurontario St. Suite 203 2555 Eglinton Ave. E., Suite 204 
management operations and external Mississauga ON (58 389 Scarborough ON MIK 57] 
relations. Our firm provides egal ust North of Dundas St] (Eglinton at Midland) 
SerViceS tO Canadian and 


ல. clients. - . ட. . . Tel: (905) 306-1100 Tel: (410) 265-3456 


குடும்ப விவகார சட்ட உதவி, 


வர்த்தக நிலைய பதிவுகள்‌ 


மற்றும்‌ பொதுத்‌ தேவைகளுக்கான 
சட்ட ஆலோசனைகளும்‌ வழங்கப்படும்‌ 





தமிழர்‌ தகவல்‌ = ஜுலை 1996 July ௯ TAMILS' INFORMATION 






























































பிள்ளை வளர்ப்பு முறை 
(14ம்‌ பக்கத்‌ தொடர்ச்சி) 

பிள்ளையின்‌ அறிவுக்கு தீனிபோடக்கூடிய 
எல்லைகளை வகுத்து அவற்றினை 
அடையத்‌ தூண்ட வேண்டும்‌. 


4. சமூக நடத்தை: சமூக நடத்தை 
என்கின்ற பொழுது பிள்ளையின்‌ சமூகத்தின்‌ 
அங்கீகாரம்‌ பற்றியது. ஒத்த வயதுடையோர்‌ 
அங்கீகாரம்‌, பெற்றோர்‌ அங்கீகாரம்‌ 
இரண்டுமே இங்கு முக்கியம்‌. இதனால்‌ 
பிள்ளையின்‌ சுயமதிப்பு உயர்கிறது. 
தற்றுணிபு ஏற்படுகிறது. கவிக்கோ அப்துல்‌ 
ரகுமானின்‌ கவிதை ஒன்றில்‌ சில வரிகள்‌ 
தருகிறேன்‌ வாசியுங்கள்‌ 


நீ பிறந்தவுடன்‌ 

தொடங்கி விடுகிறது 

நீ யார்‌ மாதிரி 

இருக்கிறாய்‌ என்று 

அப்பா மாதிரியோ 

அம்மா மாதிரியோ 

குறைந்த பட்சம்‌ 

தாத்தா மாதிரியாகவோ 

நீ இருந்தாக வேண்டும்‌ 

இங்கே நீ நீயாக இருப்பதை 

யாரும்‌ விரும்புவதில்லை 

சமூகத்தின்‌ தேவை 

ஜெராஸ்‌ பிரதிகள்‌ 

ஏனெனில்‌ 

பிரதிகள்‌ தொந்தரவாய்‌ 

இருப்பதில்லை 

வழக்கமானதைக்‌ குலைப்பதில்லை 
வளரும்போதும்‌ 

உலகம்‌ விரும்பும்‌ மாதிரிகள்‌ 

உனக்குக்‌ காட்டப்படுகின்றன 

நீயும்‌ உன்னைக்‌ கவரும்‌ 

ஒரு மாதிரியைத்‌ தேர்ந்தெடுத்துக்‌ 
கொள்கிறாய்‌ 

பிறகு 

உன்‌ சாயத்தை உருக்கி 

அந்த வார்‌ படத்தில்‌ 

ஊற்றிக்‌ கொள்கிறாய்‌ 

“நீ நீயாக இருக்க வேண்டும்‌” என்பதை 
நம்மில்‌ பலர்‌ சிந்திப்பதில்லை. ஒவ்வொரு 
சிறுபிள்ளையின்‌ மனப்பாங்கு, உளவிருத்தி, 
உடல்‌ வளர்ச்சி வேறுபட்டேயிருக்கும்‌. 
ஆனாலும்‌ இந்த வயதில்‌ இந்த அளவு 
என ஒரு இயல்பு அடைவு உள்ளது. சிலர்‌ 
இதற்கு மேல்வேறு சிலர்‌ இதற்குக்‌ கீழ்‌ 
இருப்பார்கள்‌. எனவே முக்கியமாக நாம்‌ 
ஒத்தவயதுடைய பிள்ளைகளின்‌ 
செயற்பாடுகளை குறிப்பாக அவர்கள்‌ 
முன்னிலையில்‌ ஒப்பிட்டுப்‌ பார்க்கக்‌ கூடாது. 
அனாவசியமான போட்டி மனப்பான்மை 
ஏற்படக்கூடிய செய்கைகளை செய்யுமாறு 
தூண்டுவதோ அல்லது அங்கீகரிப்பதோ 
கூடாது. 


பிள்ளைவளர்ப்பு முறை அவ்வளவு 
சுலபமில்லை என்பது உண்மையே. ஆனால்‌ 
தரமான பிள்ளைவளர்ப்பு முறையில்‌ நாம்‌ 
எதனை எதிர்பார்க்கிறோம்‌ என்று புரிந்து 
கொண்டு அதன்படிக்குத்‌ திட்டமிட்டுச்‌ 


தமிழர்‌ தகவல்‌ 


செயற்படுவோமாயின்‌ அது ஒன்றும்‌ 
கஷ்டமானதல்ல. 


* பிள்ளையின்‌ மொழிவிருத்திக்கு 
அனுகூலமாய்‌ செயல்படல்‌ 


* உணவு, உடல்‌ நல பாதுகாப்பு 
போன்றவற்றிற்குத்‌ தேவையான வழிகாட்டல்‌ 
அறிவுரை தருதல்‌ 


* பிள்ளையினது அறிவு விருத்திக்கு 
அனுசரணையாகச்‌ செயல்படுதல்‌ 


* தீர்மானம்‌ எடுத்தல்‌, பிரச்சனைத்‌ தீர்வு 
போன்ற திறன்களை விருத்தி செய்ய 
உதவுதல்‌ 

* நற்பண்புகள்‌, உயர்ந்த விழுமியங்கள்‌ 
போன்றவற்றை பிள்ளை பெறக்கூடிய 
வகையில்‌ நடந்து காட்டலுடன்‌, 
வழிகளையும்‌ வகுத்துக்‌ கொடுத்தல்‌ 

* சுயமதிப்பை எப்பொழுதும்‌ 
உயர்நிலையிலேயே வைக்கக்‌ கூடியவாறு 
சந்தர்ப்பங்களை ஏற்படுத்திக்‌ கொடுத்தல்‌, 
சமயோசிதமாக நடந்து கொள்ளல்‌. 

* கற்றலின்‌ அடிப்படைத்‌ திறன்களாகிய 
எழுதுதல்‌, வாசித்தல்‌ போன்றவற்றுடன்‌ 
உலக விடயங்கள்‌ பற்றிய ஆரம்ப 
அறிவைத்‌ தருதல்‌ 

* எமது கலாசார பின்புலத்தைப்‌ பற்றியும்‌, 
இனத்தின்‌ வேர்கள்‌ பற்றியும்‌ தெரிய 
வைத்தல்‌ 

* தொலைக்காட்சி, வானொலி, நூல்கள்‌, 
சஞ்சிகைகள்‌, விளையாட்டு உபகரணங்கள்‌ 
போன்ற கல்வி மூல வளங்களை சிறந்த 
முறையிலே பிள்ளையின்‌ முன்னேற்றத்திற்கு 
அனுசரணையான முறையிலே 
உபயோகித்தல்‌. 


மேற்படி எதிர்பார்ப்புக்களை நிறைவு 
செய்யக்கூடிய வண்ணம்‌ பிள்ளைகளை 
வளர்ப்போமாயின்‌ வெற்றி நமக்கே. 


ரொறன்ரோ கல்விச்‌ சபையினைச்‌ சார்ந்த 
மேரி கோர்டன்‌ (MARY GORDON) 
குழந்தை வளர்ப்பு முறையிலே தவிர்க்க 
வேண்டிய சில செயல்முறைகளை 
கூறுகிறார்‌. அவற்றை கவனத்தில்‌ 
கொள்ளல்‌ சாலச்‌ சிறந்தது. 


1. உதாசீனம்‌ - “இது சின்னச்‌ சின்ன 
விஷயம்‌. இதைப்போய்‌ பெரிது 
படுத்துகிறாயே” என்று நீங்கள்‌ கூறினால்‌ 
தனது பிரச்சனை பெற்றோர்கட்கு மிக 
அற்பமாகத்‌ தெரிகிறதே என்ற எண்ணம்‌ 
பிள்ளைக்கு விரக்தியையே தரும்‌. எனவே 
பொறுமையாக அவர்‌ கூறும்‌ பிரச்சனையைக்‌ 
கேட்க வேண்டியது அவசியம்‌. 


2. அறிவுரை - பிள்ளைகள்‌ பிரச்சனையுடன்‌ 
வரும்பொழுது அறிவுரை கூற முனைந்தால்‌, 
தீர்வு தற்காலிகமானதாகவே இருப்பதோடு 
எப்போதும்‌ அப்படிச்‌ செய்வோமாயின்‌ 
பிள்ளை எதிர்மறையான செய்தியைப்‌ 
பெறுகிறார்‌. “நான்‌ எனது பிரச்சனையைத்‌ 
தீர்த்துக்‌ கொள்ளும்‌ தகுதி அற்றவன்‌” என்ற 





ககக சைகை யவை மை எவனை வனன்‌வ வவ பட 








உணர்வையே பெறுகிறார்‌. 


3. வினாவிடுத்தல்‌- “ஏன்‌ அப்படிச்‌ செய்தாய்‌? 
என்று கூறுவதிலும்‌ பார்க்க “என்ன நடந்தது 
என நான்‌ அறியலாமா” என வேண்டுகோள்‌ 
விடுப்பது சிறந்தது. வினாவும்‌ பொழுது அவர்‌ 
தன்னைப்‌ பாதுகாக்கும்‌ அணுகுமுறையையே 
கையாள்வார்‌. 


4. குறை கூறுதல்‌- “நீ படிக்காமல்‌ 
இருந்ததால்தானே இப்படிக்‌ குறைந்த 
புள்ளிகள்‌ பெற்றாய்‌” என்பதிலும்‌ “உனது 
முயற்சி பயனளிக்கத்‌ தொடங்கியுள்ளது. 
எனவே இன்னும்‌ கூடிய சிரத்தை எடு” 
எனலாம்‌ 


5. கழிவிரக்கம்‌- “ஐயோ பாவம்‌” என்று 
அனுதாபம்‌ காட்டுவதோ, “பாவம்‌ நீ என்ன 
செய்வாய்‌” எனப்‌ பரிந்து கூறுவதோ அவரை 
முயற்சியற்றவராக ஆக்கும்‌. பொறுப்புணர்வு 
ஏற்பட மாட்டாது. 





6. எரிச்சல்‌- எரிச்சலை மூட்டுமேயன்றி, 
எந்தவிதமன நல்ல விளைவுகளையும்‌ 
ஏற்படுத்த மாட்டாது. 


7. தவிர்த்தல்‌- பிள்ளை எடுத்துக்கூறும்‌ 
பிரச்சனையைத்‌ தவிர்ப்பது தவறு. இதை 
மறந்து விடு, சரி இப்போ நாம்‌ மக்டொனால்ட்‌ 
போய்விட்டு வருவோம்‌” என்று கூறினால்‌ 
அவர்‌ நடந்ததை மறந்து சந்தோஷப்படுவார்‌ 
என நாம்‌ எண்ணுவது தவறு. பெற்றோருக்கு 
இப்பிரச்சனைக்குத்‌ தீர்வு 
காணமுடியவில்லையே என்ற ஆதங்கம்‌ அவர்‌ 
அடிமனதில்‌ எழவே செய்யும்‌. அவருக்கு 
இப்படி அடிக்கடி சொல்வோமானால்‌, 
பிரச்சனையை உங்களிடம்‌ சொல்லாமல்‌ 
தானே தீர்வு காண முனைவார்‌. எனவே அவர்‌ 
கொண்டு வரும்‌ பிரச்சனை பற்றி நன்கு 
கலந்துரையாடி அவர்‌ ஒப்புதலுடன்‌ தீர்வு 
காணல்‌ அவசியம்‌. - 





பிள்ளைவளர்ப்பு முறை கலாசாரத்திற்குக்‌ 
கலாசாரம்‌ மாறுபடும்‌ என்பது உண்மையே. 
ஆனால்‌ எல்லா கலாசாரப்‌ பின்னணியிலும்‌ 
பிள்ளையின்‌ முழுமையான விருத்தி என்பதே 
முதன்மை வகிக்கிறது. நாம்‌ இந்நாட்டின்‌ 
குடிமக்களாகிவிட்டோம்‌. எனவே இந்நாட்டில்‌ 
வழங்கி வரும்‌ வளர்ப்பு முறைகளை 
அனுசரித்து எமது குறிக்கோள்களை எய்தலே 
சிறப்புடையது. 





(12ம்‌ பக்கத்‌ தொடர்ச்சி) 

10. Squamous cell carcinoma (cancer) 
இவை விரும்பத்தகாதவை. வாயினுள்ளும்‌, 
உதட்டிலும்‌, நாக்கு என்பனவற்றிலும்‌ சிறிது 
புண்போல ஆரம்பிக்கலாம்‌. இவர்கள்‌ உடன்‌ 
சிகிச்சை பெறவேண்டியது அவசியமாகும்‌. 





மேல்கூறியவைகளை விட வேறு வியாதிகளும்‌ 
அவற்றின்‌ அறிகுறிகளும்‌ வாயினுள்‌ 
தென்படலாம்‌. அவற்றில்‌ சில வருமாறு 

Drug hypersensitivity, Candidiasis, Traumatic 
ulcer, Cheek biting, Erythroplakia, Aspirin 
burn, Oral lesion due to AIDS என்பனவாம்‌. | 








TAMILS' INFORMATION 





எண்ணங்கள்‌ வண்ணத்தில்‌... ்‌ 
விவேகா 
அச்சகம்‌ 


60 Barbados Bivd., Unit 6, 
Scarborough, Ontario 


(At Eglinton between McCowan & Bellamy) 
Tel: (416) 269-1994 


இடம்‌: Agincourt உயர்‌ பரடசாலை 
மிட்லண்ட்‌/ செப்பேட்‌ 


காலம்‌: பூலை 6ம்‌ திகதி சனிக்கிழமை 
மரலை 6 மணிக்கு 


இசை, நடனம்‌, மற்றும்‌ 
கே.எஸ்‌. பாலச்சந்திரன்‌ வழங்கும்‌ 
நகைச்சுவை நிகழ்ச்சி. இன்னும்‌ பல... 
மேற்படி “உதயன்‌” கலை, 
. இலக்கிய விழாவில்‌ பல்சுவைக்‌ 
கதம்ப நிகழ்ச்சிகளை பார்த்து | 2 
மகிழத்‌ தயாராகுங்கள்‌. 
சிக। [ கபா? 
ரசிகர்களுக்கு முற்றிலும்‌ | வை 
இலவசமான விருந்து! ப்ப ய 


ப மிடி 


(1/7, மற மாம 


TAMILS' INFORMATION 





தமிழர்‌ தகவல்‌ 


ககக காகா காகா காகா காக காகா காகா காகா கா ககக கைக க கக க க ககக க கக 2 po 


ஸ்காபரோவில்‌ 




































ஸ்காபரோ சாயி சமித்தியினரால்‌ இரண்டு 
வாரத்துக்கு ஒரு தடவை ஸ்காபரோ 
வுபர்ன்‌ கல்லூரி மண்டபத்தில்‌ பிற்பகல்‌ 
ஆறு மணி முதல்‌ ஒன்பது மணி வரை 
சாயி பஜனை நடத்தப்பட்டு வருகின்றச 
இந்த (ஜாலை) மாதத்தில்‌ 4ம்‌ 18ம்‌ 
திகதிகளில்‌ பஜனை நடைபெறும்‌. கல்‌ 
வட்டத்தினரின்‌ வகுப்புகள்‌ பஜனைத்‌ 
தினங்களில்‌ பிற்பகல்‌ 5:15 மணி முதல்‌ 
5:45 மணி வரை நடைபெறும்‌. 
பாலவிஹாஸ்‌ வகுப்புகள்‌ 5 வயதுக்கும்‌ 
வயதுக்கும்‌ இடைப்பட்டவர்களுக்கு 
ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும்‌ முற்ட 
11:00 மணி முதல்‌ நண்பகல்‌ 12:00 மள 
வரை நடைபெறும்‌. 





சாயி தகவல்‌ 
தொலைபேசிச்‌ சேவை 


ஸ்காபரோ பிரதேச சாயி நிகழ்ச்சிகள்‌ 
பற்றிய தகவல்களை வழங்குவதற்காக 
சாயி தகவல்‌ தொலைபேசிச்‌ சேவையு 
தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. 24 
மணி நேரமும்‌ இடம்பெறும்‌ இந்தச்‌ 
சேவையை (416) 288-1322 (இணைப்பு 
121) இலக்கத்தில்‌ கேட்கலாம்‌. 


வெலஸ்லியில்‌ 


ரொறன்ரோ சென்‌ ஜேம்ஸ்ரவுண, 
ஷேபர்ண்‌ - வெலஸ்லியில்‌ அமைந்து” 
றோஸ்‌ அவினியு பாடசாலை மண்டப: 
தற்போது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும்‌ 
பிற்பகல்‌ நான்கு மணி முதல்‌ ஆறு மணி 
வரையும்‌ சாயி பஜனை நடைபெறுகின்றது. 
விபரங்களுக்கு (416) 920-9250 
இலக்கத்துடன்‌ தொடர்பு கொள்ளவும்‌. 


மிஸிஸாகாவில்‌ 


மிஸிஸாகா சாயி சமித்தியினரால்‌ 
ஒவ்வொரு வாரமும்‌ வியாழக்கிழமை இரவு 
எட்டு மணி முதல்‌ ஒன்பதரை மணி வரை 
பஜனையும்‌, தியான வழிபாடும்‌ 
மிஸிஸாகாவில்‌ 1447 அலக்ஸான்ட்ரா 
அவினியுவில்‌ அமைந்துள்ள ஸாீசத்ய சாயி 
பாபா நிலையத்தில்‌ நடைபெறுகின்றது. 
சிறுவர்களுக்கு பாலவிகாஷ்‌ சமயபாடப்‌ 
போதனைகள்‌ ஒவ்வொரு சனிக்கிழமையும்‌ 
Erindal campus’ சபையினரால்‌ 
நடத்தப்படுகின்றது. விபரங்களுக்கு (905) 
274-8886 இலக்கத்துடன்‌ தொடர்பு 
கொள்ளவும்‌. 



















லான்ட்ஸ்ரவுணில்‌ 
லான்ட்ஸ்ரவுண்‌ முரீ சத்ய சாயி 
நிலையத்தில்‌ பிரதி வியாழன்‌ மாலை 7:30 
மணி தொடக்கம்‌ 8:30 மணி வரை 
பஜனைகள்‌ நடைபெறும்‌. அதேதினம்‌ 
மாலை 6:45 மணி முதல்‌ 7:25 வரை கல்வி 








தமிழர்‌ தகவல்‌ ஓ 





ஜுலை 


சாயி பஜனைகள்‌ இ சாயி பஜனைகள்‌ 


வட்டமும்‌ பிரதி செவ்வாய்க்கிழமை மாலை 
ஆறு மணி தொடக்கம்‌ ஏழு மணி வரை 
பாலவிகாஷ்‌ எனப்படும்‌ சிறுவர்‌ சமய 
வகுப்பும்‌ நடைபெறும்‌. லான்ட்ஸ்ரவுண்‌ 
தமிழர்‌ கூட்டுறவு இல்ல 3ம்‌ மாடி 


மாரககம-எகலனடன சாய ஏவ யல 1 ௦ய 
ஒவ்வொரு வியாழக்கிழமையும்‌ பிற்பகல்‌ 
7.45 மணிமுதல்‌ 8.45 மணிவரை எக்லின்டன்‌ 
வீதியில்‌ 3150 இலக்கக்‌ கட்டடத்தின்‌ 
மேல்மாடியில்‌ உள்ள பாடசாலை 
மண்டபத்தில்‌ நடைபெறுகின்றது. 
விபரங்களுக்கு 416-267-1246 
இலக்கத்துடன்‌ தொடர்பு கொள்ளவும்‌ 


ரொறன்ரோ 


லூர்து மாதா ஆலய 
தமிழ்‌ நிகழ்ச்சிகள்‌ 


ரொறன்ரோ ஷேபோர்ண வீதி லூர்து மாதா 
ஆலயத்தில்‌ தொடர்ச்சியாக இடம்பெறும்‌ 
தமிழ்‌ நிகழ்ச்சிகளின்‌ விபரம்‌ வருமாறு: 
ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும்‌ 

மாலை 8:30 மணிக்கு தமிழில்‌ பூசை 
ஒப்புக்கொடுக்கப்படுகின்றது. ஒவ்வொரு 
செவ்வாய்க்கிழமைகளிலும்‌ மாலை 6:00 
மணிக்கு செபமாலை நடைபெறுகின்றது. 
ஒவ்வொரு புதன்கிழமைகளிலும்‌ மாலை 
6:30க்கு தமிழ்ப்பாடல்‌ குழுவினரின்‌ பயிற்சி 
நடைபெறுகின்றது. ஒவ்வொரு மாதத்தின்‌ 
முதற்‌ சனிக்கிழமையும்‌ மாலை 7:00க்கு 
தமிழில்‌ பூசை ஒப்புக்கொடுக்கப்படுகின்றது. 





1996 





July ஒ 





தமிழர்‌ தகவல்‌ 


இதழ்கள்‌ 
தபால்‌ மூலம்‌ 
| விநியோகம்‌ 


ந தகவலின்‌ இதழ்களை நூற்றுக்‌ 
கணக்கானவர்கள்‌ மாதாமாதம்‌ தபால்‌ 
மூலமும்‌ பெற்று வருகின்றனர்‌. 
விநியோக நிலையங்களுக்குச்‌ சென்று 
குறிப்பிட்ட திகதிகளில்‌ பெற 
முடியாதவர்களே தபால்‌ மூலம்‌ 
பெறுகின்றனர்‌. 












































தபால்‌ மூலம்‌ பெற விரும்புவர்கள்‌ தபாற்‌ 
கட்டணத்துக்கான செலவினைத்‌ தாமே 
'பொறுப்பேற்க வேண்டும்‌. ஆண்டு மலர்‌ 
உட்பட ஒரு வருடத்துக்கான 
'பன்னிரண்டு இதழ்களைத்‌ தபாலில்‌ பெற 
பதினை்து (15) டாலர்கள்‌ செலுத்த 
ட வருடத்தின்‌ எந்த 

| மாதத்திலிருந்தும்‌ தபால்‌ மூலம்‌ 

| பெறுவதை ஆரம்பிக்கலாம்‌. 

இதற்கான காசுக்‌ கட்டளை அல்லது 

| காசோலை TAMILS’ INFORMA- 

| TION என்ற பெயருக்கு 

| எழுதப்பட்டிருக்க வேண்டும்‌. அத்துடன்‌, 
| ஒரு கடதாசியில்‌ உங்கள்‌ பெயர்‌, தபால்‌ 
முகவரி ஆகியவற்றை ஆங்கிலத்தில்‌ 
தெளிவாக எழுதி வைக்க வேண்டும்‌. 
உங்களுடன்‌ தொடர்பு கொள்ளக்கூடிய 
தொலைபேசி இலக்கம்‌ தவறாது 
குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும்‌. 
முக்கியமான அறிவிப்பு: தமிழர்‌ 
தகவலைத்‌ தொடர்ந்து 
பெறவிரும்புபவர்கள்‌, தாங்கள்‌ முன்னர்‌ 
அனுப்பிய பணம்‌ எப்போது 
முடிவடைகின்றது என்பதை நினைவில்‌ 
வைத்திருந்து, கடைசி மாதத்துக்கு 
முன்னராக பணம்‌ அனுப்பினால்‌ 
தொடர்ந்து தகவலைப்‌ பெறமுடியும்‌. 
தவறும்‌ பட்சத்தில்‌, பன்னிரண்டு 
இதழ்களுடன்‌ தபால்‌ மூலம்‌ 
அனுப்பப்படுவது நிறைவுபெறும்‌. 
தபாற்செலவு முடிவடைவதை 
நினைவூட்டும்‌ கடிதங்கள்‌ எதுவும்‌ 
அனுப்பப்பட மாட்டாது என்பதை 
ஞாபகத்தில்‌ வைத்திருக்கவும்‌. 


தபால்‌ மூலம்‌ தொடர்பு கொள்ள 
வேண்டிய முகவரி: 
Tamils’ Information, 
உட்டு Box. 
Station - F, 
Toronto, Ontario. 
MAY 314. 


TAMILS' INFORMATION 




















905 


moo Sol] 














| 


௬ுமணம்‌, பதிவுத்‌ திருமணம்‌ மற்றும்‌ அனைத்து இந்துமத 
கிரியைகள்‌ சேவைக்கும்‌, திருமணத்திற்குத்‌ தேவையான 
அனைத்து தேவைகளுக்கும்‌ எம்முடன்‌ தொடர்பு கொள்ளவும்‌ 


மண்டபம்‌, முத்துமணவறை, மண்டப அலங்காரம்‌, பூமாலை, சடைநாகம்‌, 
தலைப்பாகை, தலைநகை, பூஜைப்‌ பொருட்கள்‌, சுத்த சைவ உணவு 
ஆகிய அனைத்தையும்‌ ஒரே இடத்தில்‌ பெற எங்களை நாடுங்கள்‌. 


வாகன தசகுரிப்பிட வசதியுடன்‌ கூடிய மரீனா மண்டபம்‌ உட்பட 
கிருமண மண்டபங்களையும்‌ நாங்களே ஒழுங்குசெய்து குருகன்றோம்‌. 





இந்துமத குரு, திருமணப்‌ பதிவு அதிகாரி 


சிவரா பஞ்சாட்சர கிருஷ்ணராஜ குருக்கள்‌ 


(Hindu Priest & Registrar of Marriages) 


5576 Cortina Cresent, Mississauga, ON. L4Z 3R2 
புதிய தொலைபேசி இல: 905-501-0011 


கக ட்‌ 
தமிழர தகவல TAMILS' INFORMATION 





உட ரட்ட 





ப தமிழ்‌ மக்களின்‌ பெ 























கர ICON DAZ I> 











ஆகிய ஏழு வெளியீடுகளினதும்‌ ஒன்றிணைப்பில்‌ 
தும்ழ்‌ அகதிகள்‌ புனளர்வாழ்வுக்கழக நீதிக்காக 
சங்கீதபூஷணம்‌, இன்னிசை இளவரசர்‌ 
அயான்‌. க பாஷை சந்திரலா 
தமிழீழத்து இளங்கலைஞர்களுடன்‌ கும்‌ 


ANTAL AICI DAZ 2௮41 


7 
\ 
டி 
1 


ப ளை எழ அட DEE FIN TAI DES 





TAMILS' INFORMATION 


உடுப்பிட்டி அமெரிக்கன்‌ மிஷன்‌ கல்லூரி பழைய மாணவர்கள்‌ 


பெருமையுடன்‌ வழங்கும்‌ 








July 27 & 28 
Cedabrae C. 1. 
550 Markham Rd. 
Scarborough 
(Markham & Lawrence) 


மாலை 6:00 மணி 














தமிழர்‌ தகவல்‌ 








August 03 
Central Tech. 
725 Bathurst Ave. 
Toronto 
(Harbord & Bathurst) 


மாலை 6:00 மணி 








பேச்சுப்‌ போட்டி: Jயly 14, 1996 காலை 9:00 மணிக்கு 
Agincourt C. 1. மண்டாத்தில்‌ நடையெறும்‌. 
மேலதிக விபரங்களுக்கு : 
(416) 614-2171/ 267-7249/ 693-2070 








TAMILS' INFORMATION 





கனடாவும்‌ அரசியல்‌... 
(9ம்‌ பக்கத்‌ தொடர்ச்சி) 

(New Right) எனவும்‌ நவ கன்ஸர்வேடிவ்‌ 
(new-conservative) எனவும்‌ அழைப்பார்கள்‌. 
இந்த அதிபிற்போக்கான கொளகையை, 
முற்போக்குக்‌ கட்சியென அழைக்கப்பெறும்‌ 
லிபரல்‌ கட்சியினரும்‌ கடைப்பிடிப்பது 
ஆச்சரியமான விடயம்‌. 





இனி, லிபரல்‌ கட்சியைப்‌ பார்ப்போம்‌. லிபரல்‌ 
என்னும்‌ சொல்லுக்கும்‌ லிபரல்‌ கட்சியின்‌ 
கொள்கைகளுக்கும்‌ பல முரண்பாடுகள்‌ 
உள்ளன. அதன்‌ கொள்கைகள்‌, தனிபரின்‌ 
சுதந்திரம்‌ மற்றைய சகல விடயங்களையும்விட 
முக்கியமானது. இவர்கள்‌ தனிநபர்‌ எனக்‌ 
குறிப்பிடுவது வித்தியாசமானது. தனிநபர்‌ 
சமுதாயத்தின்‌ அடிபாரம்‌. இவர்கள்‌ சமுதாய 
அதிகாரத்தின்‌ நாட்டுக்கல்‌. இவர்களது கூட்டே 
சமுதாயமாகும்‌. ஒவ்வொரு தனிநபருக்கும்‌ 
சமுதாயம்‌ மதிப்பளிக்க வேண்டும்‌. இந்த 
அடிப்படைக்‌ கொள்கைகளைக்‌ கொண்ட 
லிபரல்‌ கட்சியினரை நான்கு வகையாகப்‌ 
பிரிக்கலாம்‌. 





முதலாவது, ஐதீக லிபரிஸம்‌ (rain liber- 
lism). இவர்களது நிலைப்பாடானது 
அரசாங்கத்தின்‌ அதிகாரங்களைக்‌ குறைப்பதன்‌ 
மூலம்‌ தனி நபரின்‌ உரிமைகளை அதிகரித்தல்‌. 
அரசாங்க தலையீட்டினைச்‌ சாத்தியமானவரை 
குறைத்தல்‌. அரசாங்க தலையீடானது 
தனிநபர்களுக்கு மற்றவர்களிடமிருந்து 
பாதுகாப்பு வழங்குவதுடன்‌ நிறுத்தப்பட 
வேண்டும்‌. தனிநபர்‌ ஒவ்வொருவரும்‌ 
தம்மையும்‌, தம்மைச்‌ சார்ந்தவர்களையும்‌ 
பராமரித்தல்‌ வேண்டும்‌. இதனைச்‌ செய்ய 
முடியாதவர்கள்‌ அதன்‌ பழியைத்‌ தாமே 
ஏற்றுக்கொள்ள வேண்டும்‌. தர்ம 
சிந்தனையுள்ளவர்கள்‌ மற்றவர்களுக்கு உதவி 
செய்யலாம்‌. ஆனால்‌ செய்யும்படி எவரையும்‌ 
கட்டுப்படுத்த முடியாது. இதன்‌ பிரகாரம்‌ 
அரசாங்க அதிகாரங்கள்‌ பொலிஸ்‌ 
வேலைகளுக்கும்‌ தேசிய பாதுகாப்புக்கும்‌ 
மாத்திரமே. இந்த அதிகாரங்கள்‌ 
அரசாங்கத்திடம்‌ கொடுக்கப்படுவது அதிகார 
வர்க்கத்தின்‌ பாதுகாப்புக்காகவே என்பதை 
அறிந்து கொள்ளவும்‌. இந்தக்‌ கொள்கைக்கும்‌, 
கன்ஸர்வேடிவ்‌ கட்சியின்‌ மூன்றாவது ரகத்தின்‌ 
கொள்கைக்குமிடையில்‌ வித்தியாசமில்லை. 











இரண்டாவது, நிபந்தனைகளுடனான 
லிபரலிஸம்‌ (regulatory liberalism). இவர்களின்‌ 
நிலைப்பாடானது, வியாபாரத்‌ துறையில்‌ 
தனிநபர்‌ பாதிக்கப்படுவதைத்‌ தடுப்பதற்கு 
அரசாங்கம்‌ தலையிடலாம்‌ என்பது. 
மொழிலாளர்களையும்‌ பாவனையாளர்களையும்‌ 
பாதுகாப்பதற்கும்‌, நியாயமில்லாப்‌ 
போட்டிகளையும்‌ ஏகபோக உரிமைகளையும்‌ 
தடுக்க அரசாங்கம்‌ தலையிடலாம்‌. 


மூன்றாவது, பொதுநல லிபரலிஸம்‌ (5௦a wel- 
fare liberalsm). தங்களைப்‌ பராமரிக்க 
இயலாது இருப்பவர்களுக்கு உதவி 
வழங்குவது இவர்களது நோக்கம்‌. ஆரம்பத்தில்‌ 
அநாதைகளுக்கும்‌ விதவைகளுக்கும்‌ 
வழங்கப்பட்ட இவ்வுதவிகள்‌ 
வயோதிபர்களுக்கும்‌, அங்கக்‌ 
குறைபாடுள்ளோருக்கும்‌ வேலை வாய்ப்பினை 
இழந்தோருக்கும்‌ விஸ்தரிக்கப்பட்டது. இந்த 





தமிழர்‌ தகவல்‌ e 





ஜுலை 





நிலைப்பாட்டுக்கும்‌ முதலாவது ரகத்துக்கும்‌ 
முரண்பாடுள்ளதைக்‌ கவனிக்கவும்‌. 


நான்காவது - மனித உரிமை லிபரிஸம்‌ 
(human rights liberalism). தனிநபர்‌ 
ஒவ்வொருவருக்கும்‌ அடிப்படை உரிமைகள்‌ 
உள்ளதெனவும்‌ அவற்றை வழங்குவது 
அரசாங்கத்தின்‌ கடமை என்பது இவர்களின்‌ 
கூற்று. இந்த உரிமைகள்‌ நான்கு வகைப்‌ 
பட்டவை என இவர்கள்‌ கூறுகின்றனர்‌. விசேட 
தேவைகளென வலது குறைந்தோருக்குப்‌ பாட- 
சாலைகள்‌, வேலைசெய்யம்‌ தாய்மார்களின்‌ 
குழந்தைகளுக்குப்‌ பராமரிப்பு நிலையங்கள்‌, 
அத்தியாவசிய தேவைகளான கல்வி, மருத்துவ 
வசதி, வசிப்பிடம்‌, பொழுதுபோக்கு வசதிகள்‌, 
மற்றும்‌ நிறம்‌, இனம்‌, சமயம்‌, பால்‌ போன்ற 
ரீதியில்‌ பாகுபாடு காட்டுதல்‌ குற்றமெனவும்‌, 
தாழ்ந்த நிலையில்‌ உள்ள சமூகத்தினருக்கு 
வேலைவாய்ப்பு, பதவியுயர்வுகள்‌ போன்ற 
ஆக்கபூர்வமான சலுகைகளுமே இவர்கள்‌ 
கூறும்‌ அடிப்படை உரிமைகள்‌. 


சீர்திருத்தக்‌ (ரீ௦ரங) கட்சியானது வலதுசாரி 
கன்ஸர்வேடிவ்‌ போலவும்‌, நவ ஜனநாயகக்‌ 
கட்சியும்‌ (NDP) இடதுசாரி லிபரல்‌ போலவுமே 
செயற்படுகின்றன. சகல துறைகளும்‌ தனியார்‌ 
மயமாக்கப்பட வேண்டும்‌ எனக்கூறும்‌ 
கன்ஸர்வேடிவ்‌ கட்சி பதவியில்‌ இருக்கும்‌ 
பொழுது வர்த்தக ரீதியிலான பொருளாதாரத்‌ 
துறைகளில்‌ பெருமளவு முதலீடு செய்துள்ள 
தையும்‌, அதைப்போன்றே லிபரல்‌ கட்சி தமது 
பதவிக்‌ காலங்களில்‌ கன்ஸர்வேடிவ்‌ கட்சியிலும்‌ 
பார்க்கக்‌ கடூரமான பொதுநலத்திற்கு மாறான 
செயற்பாடுகளில்‌ ஈடுபட்டதையும்‌ பலரும்‌ 
அறிவர்‌. இதனால்‌, எந்தக்‌ கட்சியின்‌ கொள்கை 
எங்கே முடிகிறது, அடுத்த கட்சியின்‌ கொள்கை 
எங்கே ஆரம்பமாகின்றது என்பதை அறிய 
முடியாத நிலை கனடாவிலுள்ளது. தேர்தலில்‌ 
போட்டியிடும்‌ கட்சிகள்‌ தங்கள்‌ கொள்கையைத்‌ 
தெரிவிக்கும்‌ தேர்தல்‌ விஞ்ஞாபனத்தை 
வெளியிடுகின்றன. இவைகளை வாசித்து 
முடிவு செய்வதே சிறந்த வழி. 


1984ம்‌ ஆண்டு செப்டம்பர்‌ மாதம்‌ 
மல்றோனியின்‌ தலைமையிலான 
கன்ஸர்வேடிவ்‌ கட்சி ஆட்சியைக்‌ கைப்பற்றிய 
பின்னர்‌ கனடாவில்‌ பாரிய பொருளாதார 
மாற்றங்கள்‌ ஏற்பட்டன. இவை முதலாளி 
வர்க்கத்துக்குச்‌ சாதகமாகவும்‌ 
பொதுமக்களுககுப்‌ பாதகமாகவும்‌ அமைந்ததை 
அவதானிக்க முடிந்தது. வேலையில்லாத்‌ 
திண்டாட்டம்‌ இக்காலத்திலேயே தலைவிரிக்க 
ஆரம்பித்தது. பொதுமக்கள்‌ பல கஷ்டங்களைச்‌ 
சந்திக்க ஆரம்பித்தனர்‌. ஆளும்‌ கட்சியோ 
அடுத்த முறை பதவிக்கு வரமுடியாது என்பதை 
நன்கு உணர்ந்துகொண்டது. மக்களுக்கு முகம்‌ 
கொடுக்க முடியாத நிலையில்‌ மல்றோனியும்‌ 
அவரது அமைச்சர்கள்‌ பலரும்‌ 
அரசியலிலிருந்து முற்றாக ஒதுங்கிக்‌ 
கொண்டனர்‌. 


அடுத்த வந்த பொதுத்தேர்தலில்‌ 
கன்ஸர்வேடிவ்‌ கட்சிக்கு இரண்டு ஆசனங்களே 
கிடைத்தன. இவ்வாறு மக்களால்‌ 
வெறுக்கப்பட்ட கட்சி ஒன்ராறியோ 
மாகாணசபையை எவ்வாறு கைப்பற்ற 
முடிந்தது. அடுத்த கட்டுரையில்‌ இதுபற்றிப்‌ 
பார்ப்போம்‌. 


19ஓக 





July ஓ 








ஐந்தாவது 
ஆணடில்‌.... 


புதுப்‌ யொலிவுடன்‌ 
புதிய சுவையுடன்‌ 
புதிய இடத்திலிருந்து: 





உங்கள்‌ 
போர்ட்டலோ! 








போர்ட்டலோ.... 
சுவைக்க, 

தாகம்‌ தீர்க்க, 
பயணத்துக்குத்‌ 
துணை கொருக்க, 
நான்கு காலத்துக்கும்‌ 
உற்ற நண்பன்‌! 


70 Weybright Court, #6 
Scarborough, ON. 


தொலைபேசி: 


A1:6:293:6995 


A பரத அன்‌ 

















TAMILS' INFORMATION 


1241 Ellesmere Road, 
Scarborough, ON. MIP 2X8 
Tel: (416) 755-6560 

(416) 750-1983 


தா யகத்திலும்‌ எக வாழும்‌ | நண்‌ 
உத்தரவாதமும்‌, ன்ட்‌ ்‌ 





தமிழர்‌ தகவல்‌ & 
ஜுலை 1996 July ஓ TAMILS' INFORMATION 












நான்காம்‌ ஆண்டு ||  றிச்மன்ட்ஹில்‌ 
கண்ணீர்ப்‌ பூக்கள்‌ ||. இந்து ஆலய | 
இந்தமாத | 

உற்சவங்கள்‌ | 
| 

| 

| 


eananona [NGYRANCE 


EINANCAL SERVICE 
& 


BST INSURANCE BROKERS 
சர்வதேச கரப்புறுதி - 
நீதிச்சேவை 


'றிச்மன்ட்ஹில்‌ இந்து ஆலயம்‌ திங்கள்‌ 
முதல்‌ வியாழக்கிழமைகளில்‌ காலையில்‌ 
எட்டு மணி தொடக்கம்‌ நண்பகல்‌ 

' பன்னிரண்டு மணி வரையும்‌, பிற்பகல்‌ 

' ஆறு மணி முதல்‌ இரவு ஒன்பது மணி 

| வரையும்‌ திறந்திருக்கும்‌. வெள்ளி, சனி, 
' ஞாயிறு தினங்களில்‌ காலை எட்டு மணி 
| முதல்‌ இரவு ஒன்பது மணிவரை 

, திறந்திருக்கும்‌. மேலதிக விபரங்களுக்கு 
; ஆலயத்துடன்‌ (905) 883-9109 | 
தொலைபேசி இலக்கத்தில்‌ தொடர்பு 
। கொள்ளலாம்‌. ஆலயத்தின்‌ இந்த மாத | 
(ஜூன்‌) முக்கிய உற்சவங்களின்‌ 




















த 6 ட்‌ ன்‌ ்‌ விபரங்கள்‌ வருமாறு: 
வைத்திலிங்கம்‌ பொன்னம்பலம்‌ | | | 
வல்வை மர்‌ முத்துமாரி அம்மன்‌ 03 புதன்‌: பெருமாள்‌ பூஜை | 
தேவஸ்தான 10 புதன்‌: ஷண்முக அர்ச்சனை | 
முன்னாள்‌ உபதலைவர்‌. 12 வெள்ளி: பிரதோஷம்‌ | 
16 செவ்வாய்‌: ஆடிச்செவ்வாய்‌ (1) | 
மண்ணிலே மனதிலே வ்‌ | A.VELUPPILLAI (Vel) 
மலர்ந்தது உறைந்தது '23 செவ்வாய்‌: ஆடிச்செவ்வாய்‌ (2) (Life Consultant & Insurance Broker) 
20-1 11927 06.07.1992 24 புதன்‌: சுந்தரமூர்த்தி நாயனார்‌ காப்புறுதி ஆலோசகர்‌ 


நான்கு ஆண்டுகள்‌ ஆனதாய்‌ 
இன்று 

ஏங்கி நாங்கள்‌ 

வாழுவோம்‌ இங்கு 
மீண்டும்‌ உன்மடி ண்‌ 
தவழ்ந்திட நாங்கள்‌ 
எங்குவோம்‌ என்றும்‌ 


| குருபூஜை | 
27 வெள்ளி: பிரதோஷம்‌ | 
| 29 திங்கள்‌: பெளர்ணமி: 

30 செவ்வாய்‌: ஆடிச்‌ செவ்வாய்‌ (3) 





*ஆயுள்காப்புறுதி 
வீடு *வாகனம்‌ 
*தல்வி -*சுகாதாரம்‌ 





நக்க 


























தொடரும்‌ இந்நிலை | அளவெட்டி | *வியாபார நிலையங்கள்‌ 
அன்பினைத்‌ தேடும்‌ ரு தயா ட க்‌ 
பிள்ளைகள்‌ பழைய மாணவர சங்கம்‌ Eleven continuous years in 
i Canadian Insurance Industry 
ட்ப த பு அளவெட்டி அருணோதயாக்‌ கல்லூரிப்‌ | Life Section - Under International 
நத கத த அல த்க்‌ | Insurance Property Section- 
அ ணக தகன வகர | அணல்‌ அப துணை ததத Under BST Insurance 
கனடாவின்‌ 129வது | அவர்கள்‌ தலைமையில்‌ கடந்த மாதம்‌ 8ம்‌ ! ்‌ 
பிறந்த நாள்‌ | திகதி நடைபெற்ற வேளையில்‌ தெரிவான கனடாவில்‌ படல 
| புதிய நிர்வாகிகள்‌ விபரம்‌ வருமாறு: காப்புறுதி அனுபவம்‌. 





, கனடாவின்‌ 129வது பிறந்த நாள்‌ இந்த மாதம்‌ ' 
' முதலாம்‌ திகதி கனடா முழுவதும்‌ வெகு | 
்‌ சிறப்பாகவும்‌ குதூகலமாகவும்‌ கொண்டாடப்‌ 


சகல காப்புறுதி 


| லவர்‌: எஸ்‌. ணாசலம்‌, உபதலை- ட த ்‌ 
ப்‌ ன்‌ க விளக்கங்களும்‌ தமிழில்‌ 


வர்கள்‌: ரி. தேவராசா, எஸ்‌. சுப்பிரமணியம்‌. 


ம்‌ ்‌ - . . . வழங்கப்படும்‌. 

பட்டது. இரவு முழுவதும்‌ வாண வேடிக்கைகள்‌ | செயலாளர்‌: எஸ்‌. க, உதவிச்‌ ம டு 

்‌ நடைபெற்றன. ஓட்டாவாவில்‌ பிரதமர்‌ ஜேன்‌ | ்‌ செயலாளர்‌: வி. வேலுப்பிள்ளை. | 

்‌ கிரட்சியன்‌ ஆயிரக்‌ கணக்கான மக்கள்‌ மத்தி ! । பொருளாளர்‌: டி. தயாளன்‌ உதவிச்‌ Tel: (41 6) 499-9596 
யில்‌ பேசுகையில்‌, “இருபதாம்‌ நூற்றாண்டு | ' செயலாளர்‌: ரி. ஜெகதீசன்‌. செயற்குழு 

; கனடாவினது” என்று பெருமையுடன்‌ சொன்னார்‌. ; | உறுப்பினர்கள்‌: கே. அரவிந்தன்‌, எஸ்‌. Fax: (41 6) 499-9382 
। ரொறன்ரோவின்‌ பல பகுதிகளிலும்‌ பல்கலா . |  பிரதிராஜ்‌, திருமதி. ரி. இரவீந்திரன்‌, ட 

சார நிகழ்ச்சிகள்‌ ஜோராக இடம்பெற்றன. | “திருமதி, ஏ. சிவபாதம்‌, ரி. செந்தில்நாதன்‌, | 2190 Warden Ave., Suite. 203: 
கனடிய வானொலிகளும்‌, தொலைக்‌ | எஸ்‌ சிவலிங்கநாதன்‌, வை. யோகராசா, -: Scarborough, ON. MIT 1V6 
காட்சிகளும்‌ விசேஷ நிகழ்ச்சிகளைத்‌ | எஸ்‌ யோகசேகரன்‌. 





' தயாரித்து வழங்கின. | 











தமிழர்‌ தகவல்‌ TAMILS' INFORMATION 











SIVA'S TRADING 00, 





மொத்த விற்பனை விலையிலும்‌ பார்க்க 
மரக்கறிகளை மலிவான விலையில்‌ 
விற்பனை செய்யும்‌ ஒரே இடம்‌, சிவாஸ்‌. 


தோசை, இடியப்பம்‌, அப்பம்‌ 
ஆகியவைகளைச்‌ சுடச்சுட விற்பனை 
செய்பவர்கள்‌, சிவாஸ்‌. 


மீன்‌, நண்டு, இறால்‌, ஆட்டிறைச்சி, 
கோழி இறைச்சி ஆகியவற்றுக்குத்‌ 
தனியான பகுதியைக்‌ கொண்ட 
ஸ்தாபனம்‌, சிவாஸ்‌. 


க சகல இலங்கை, இந்திய உணவு 
3852 Finch Av. E., வகைகளுக்கும்‌, சரக்குப்‌ பொருட்களுக்கும்‌ 
(Kennedy/Finch) அனைவரும்‌ நாடவேண்டிய இடம்‌, சிவாஸ்‌. 


Scarborough, ON ஸ்காபரோவின்‌ மிகப்‌ பெரிய வர்த்தகக்‌ 
(416) 321-2739 களஞ்சியம்‌, சிவாஸ்‌. 








KRS CONSULTANTS INC 


ENGINEERS AND PROJECT MANAGERS 


BUILDING SCIENCES 
LDDESIGNS 
PROJECT MANAGEM 


INSPECTIONS: வீடு வாங்குவதற்கு முன்‌? 
BASEMENT LAYOUT: நிலஅறை அமைத்‌, 

FIRE SAFETY PLAN: 

BUILDING PERMIT: 

RENOVATIONS AND REPAIRS: 

CADD SERVICES: 

HEAT LOSS CALCULATIONS 














தமிழர்‌ தகவல்‌ ந ஜுலை 1996 July உ விவ்டு பவாமுஙக்கா லங 























உழைப்பால்‌ உயர்ந்தோர்‌ வரிசையில்‌... 





(10ம்‌ பக்கத்‌ தொடர்ச்சி) 

உணர்வு நிரம்பியவர்‌. இனப்பற்றுடன்‌ 
செயற்படும்‌ நிறுவனங்களுக்குத்‌ தம்மாலான 
உதவிகளைச்‌ செய்து வருபவர்‌. அதிகம்‌ 
பேசுவது இவருக்குப்‌ பிடிக்காத ஒன்று. 
குறைவாகப்‌ பேசி நிறைவாகச்‌ 
செய்வதையே இவர்‌ விரும்புபவர்‌. நல்ல 
நண்பர்களுக்கு நல்ல நண்பர்‌. மிகுந்த 
நகைச்சுவை உணர்வு நிரம்பப்‌ பெற்றவர்‌. 
உயர்ந்த தோற்றம்‌. கண்ணாடிகளுக்கூடாக 
எதனையும்‌ ஒரு நொடியில்‌ கணிப்பிடும்‌ 
கூரிய பார்வை. எப்போதும்‌ சிரித்தவாறே 
காணப்படுவார்‌. ஆனால்‌ தொழிலில்‌ மிகவும்‌ 
கண்டிப்பானவர்‌. 








“கடந்த பத்தாண்டுகளில்‌ எனது சமூகம்‌ 
எனக்குப்‌ பல வழிகளில்‌ உதவியுள்ளது. 
ஆதலால்‌ பத்தாவது ஆண்டில்‌ எனது 
சமூகத்துக்கு நான்‌ கைமாறு செய்ய 
வேண்டும்‌. இல்லையேல்‌ நான்‌ 
நன்றியற்றவனாகிவிடுவேன்‌” என்று கூறும்‌ 
சபேசன்‌ அவர்கள்‌ அதற்காக ஒரு 
திட்டத்தையும்‌ தயாரித்துள்ளார்‌. 
RANGEHOOD - அதிவேகத்தில்‌ மணம்‌ 
அகற்றும்‌ அடுப்புக்கூடு இது. சமையல்‌ 
செய்யும்‌ பகுதியில்‌ வரும்‌ காரம்‌, மணம்‌ 
நிறைந்த வாசனையை நொடிப்பொழுதில்‌ 
வெளியேற்றும்‌ உபகரணம்‌. பெரிய உணவுச்‌ 
சாலைகளில்‌ இது பொருத்தப்பட்டிருப்பதைப்‌ 
பார்த்திருப்போம்‌. சமையல்‌ செய்யும்‌ 
“ஸ்டோவ்‌' (குக்கர்‌) அடுப்புக்கு நேராக 
மேலாக இதனைப்‌ பொருத்திவிட்டால்‌ 
சமைக்கும்போது வரும்‌ மணத்தினை அது 
உடனடியாக வெளியேற்றித்‌ தள்ளிவிடும்‌. 
இதனை வீட்டுச்‌ சொந்தக்காரர்களுக்கு 
மிகுந்த மலிவு விலையில்‌ இந்தாண்டில்‌ 
வழங்குவதே பத்தாவதாண்டுக்கான 
பரிசாகும்‌. 








ஒரு RangeHood இன்‌ விலை 199 டாலர்கள்‌ 
(வரியும்‌ செலுத்த வேண்டும்‌). “இந்த 
ஆண்டில்‌ இந்த மணம்‌ அகற்றும்‌ 
அடுப்புக்கூடினை வாங்கும்‌ முதல்‌ ஆயிரம்‌ 
பேருக்கு மட்டுமே இந்த மலிவு விலையில்‌ 
கிடைக்கும்‌” என்கிறார்‌ திரு. சபேசன்‌. 


“அது சரி; எதற்காக இந்த மணம்‌ அகற்றும்‌ 
அடுப்புக்கூடினை பத்தாவதாண்டுப்‌ பரிசாகத்‌ 
தெரிந்து எடுத்தீர்கள்‌” என்று நாம்‌ 
கேட்டபோது அவரது பதில்‌ இப்படி வந்தது. 
“ நாங்கள்‌ தமிழர்கள்‌. நாம்‌ உலகின்‌ எந்த 
மூலையில்‌ சென்று வாழ்ந்தாலும்‌ எங்கள்‌ 
கலாசாரம்‌, பாரம்பரியங்களை மறந்து வாழ 
முடியாது. நடனம்‌, நாடகம்‌, மேளம்‌, 
சங்கீதம்‌ மட்டும்தான்‌ எங்கள்‌ கலாசாரம்‌ 
என்றில்லை. எமது உணவும்‌ எமது 
கலாசாரத்தில்‌ ஒன்று. மிகமுக்கியமானது. 
அதனை நாம்‌ தொடர்ந்து பேணி 
வரவேண்டும. இங்குள்ள வீடுகளிலும்‌, 

| தொடர்‌ மாடிகளிலும்‌ வசிக்கும்‌ எம்மவர்கள்‌ 





சமையல்‌ மணம்‌ காரணமாக எமது 


தமிழர்‌ தகவல்‌ ஓ 





ஜுலை 


உணவுகளைத்‌ தயாரிக்க பின்னிற்கிறார்கள்‌. 
மறுபுறத்தில்‌ எமது உணவுகளைத்‌ 
தயாரிப்பவர்கள்‌ உடுபுடவைகள்‌, 
தளபாடங்கள்‌ உட்பட வீடு முழுவதும்‌ 
சமையல்‌ மணம்‌ ஒட்டிவிடுவதாகக்‌ 
கவலைப்படுகின்றார்கள்‌. இந்தப்‌ 
பிரச்சனையிலிருந்து விடுபட ஒரே வழி 
சமையல்‌ மணத்தினைத்‌ துரிதமாக 
அகற்றுவதே. எம்மவர்கள்‌ எமது 
உணவுகளைத்‌ தொடர்ந்து சமைத்துச்‌ 
சாப்பிட்டு எங்களது பாரம்பரியத்தைப்‌ 
பேணவேண்டும்‌ என்பதற்காகவே இதனைத்‌ 
தெரிந்தெடுத்தேன்‌” என்று சொல்கின்றார்‌. 





அருமையான விளக்கம்‌; நல்லதொரு 
தெரிவு. 


மற்றுமொரு பாரிய திட்டத்தினையும்‌ இவர்‌ 
தயாரித்து வருகின்றார்‌ அது House 
Investment. கனடா முழுவதிலும்‌ 
சமகாலத்தில்‌ செயற்படுத்தக்கூடிய 
இத்திட்டத்தினை விரைவில்‌ அறிமுகம்‌ 
செய்யவிருக்கிறார்‌ 


திரு. சபேசன்‌ அவர்கள்‌ எமது சமூகத்தில்‌ 
வெறும்‌ வர்த்தகராக மட்டும்‌ 
காணப்படவில்லை சமூகத்தின்‌ 
இன்னோரன்ன பணிகளிலும்‌ தம்மை 
இணைத்துச்‌ செயற்படுகின்றார்‌. கனடா 
தமிழீழச்‌ சங்கம்‌, கத்தோலிக்க குடிவரவு 
நிலையம்‌, சென்‌ ஜோன்ஸ்‌ பழைய மாணவர்‌ 
சங்கம்‌ போன்ற பலவற்றின்‌ சேவைகளுக்குத்‌ 
தம்மாலான உதவிகளைச்‌ செய்துள்ளார்‌. 
இங்குள்ள அனேக வெகுஜனத்‌ தொடர்புச்‌ 
சாதனங்களின்‌ வளர்ச்சியிலும்‌ இவருக்கு 
நிறையப்‌ பங்குண்டு. தமிழன்‌ வழிகாட்டியின்‌ 
தினசரிச்‌ சேவையை இவரே ஸ்பொன்ஸர்‌' 
செய்துள்ளார்‌. 

இத்தனை பணிகளையும்‌ சீராகச்‌ 
செய்வதற்கு சகல ஒத்தாசைகளையும்‌ 
புரிந்து வரும்‌ தமது வாழ்க்கைத்‌ 
துணைவியாருக்கு நன்றி கூறவும்‌ திரு. 
சபேசன்‌ மறந்து விடவில்லை. 





கத்தோலிக்க குடிவரவு நிலையம்‌ திரு. 
சபேசன்‌ அவர்களை அவரது சமூகப்‌ 
பணிகளுக்காக மூன்றாண்டுகளுக்கு முன்னர்‌ 
ஒன்ராறியோ லெப்டினன்ட்‌ கவர்னர்‌ ஊடாகக்‌ 
கெளரவம்‌ செய்துள்ளது. “தமிழர்‌ தகவல்‌” 
வளர்ச்சியில்‌ ஆரம்பம்‌ முதல்‌ இவர்‌ முக்கிய 
இடம்‌ வகித்து வருகின்றார்‌. அதற்காக 
ரொறன்ரோ நகர முதல்வர்‌ பாபரா ஹோல்‌ 
அவர்கள்‌ இவ்வருடம்‌ இவருக்கு விருது 
வழங்கிக்‌ கெளரவித்தார்‌ (புகைப்படம்‌ 10ம்‌ 
பக்கத்தில்‌ பிரசுரமாகியுள்ளது). 





உழைப்பால்‌ உயர்ந்து, பத்தாவது ஆண்டில்‌ 
பாதம்‌ பதிக்கும்‌ திரு. சபேசன்‌ 
அவர்களுக்குத்‌ 'தமிழர்‌ தகவல்‌” வாசகர்கள்‌ 
சார்பில்‌ எமது மனமார்ந்த வாழ்த்துகளைத்‌ 
தெரிவித்துக்‌ கொள்கின்றோம்‌. 





A 





1996 





July ஓ 


“4 ஆண்டும்‌ வெளிய. 
* க நிகழ்ச்சிகள்‌ 


அனைவரையும்‌ அன்போடு 
அழைக்கின்றோம்‌! 


1996, ஆகஸ்‌ட்‌ 10ம்‌ திகதி : 
சனிக்கிழமை 
மாலை 6.30 மணிக்கு ஆரம்பம்‌ 


தொடர்புகளுக்கு: 


416- 425-2884 














TAMILS' INFORMATION 


பர YOU NEED FOR 101 NOME IMPROVENENT UNDER ONE ROOF 


BUILDERS 


உ FLOORING Carpet, Ceramic tiles, Hard Woot floor 
FURNITURE - Sofa, Living/Dining/Bed Room Sets 

» KITCHEN CABINETS | 

௦ LOCKSMITH - Locks opened Rekeyed, Door (ose: 

_ ROOFING - Re பா Single and Flat Roo 

6 HEATING & AIR CONDITIONING e » RANGE HOOD & EXHAUST 
உ CENTRAL VACUUM SYSTEM | 

உ WINDOWS & DOORS - Vinyl & Aluminum 

உ WATER PROOFING (wet basemen!) - Foundation water Leek 
° PLUMPING © PAINTING ¢ GAS FIREPLACE 

» STORE FIXTURES WALL UNITS 

° REMODELING & REPAIRS 


ம்‌ ப வதிக் த்த தது அ 


- 10.00 - 6.00pm 
- 12.00 noon - 4.00pm 


- Closed SABESAN'S LOW COST INTERIOR, 721A Progress Ave., Scarborough ON 





தமிழர்‌ தகவல்‌ TAMILS' INFORMATION 


பேன்ஸி பூக்கடை 


கனடாவில்‌. முதன்‌ முதலில்‌ பூ மணவறையை அறிமு ்‌ 


எங்கணடம்‌....தததனத ்‌ ள்‌ 
கோவிலுக்குத்‌ தேவையான பூ, பூமாலைகள்‌, பூச்சரம்‌, ப ண னல்‌ லை 
வேப்பமிலை, அறுகம்புல்‌, முடித்தேங்காய்‌, கற்பூரம்‌, சந்தனம்‌, குங்குமம்‌, சாம்பிராணி, 
ஊதுபத்தி அனைத்தும்‌ பெற்றுக்கொள்ளலாம்‌. 








எங்கள்‌ புதிய மணவறையில்‌ ஒன்றான பூவட்ட மணவறை | 








மற்றும்‌ மங்களகரமான வையவங்களுக்கு எங்களிடம்‌ பூ மாலைகள்‌, சடைநாகம்‌, கொண்டைமாலை, ராக்கொடி மாலை, 
பூச்சரம்‌, ஆண்டாள்‌ மாலை, பூச்‌ செண்டு, பூக்‌ கூடை அனைத்தும்‌ பெற்றுக்கொள்ளலாம்‌. 
உங்கள்‌ இல்லத்தில்‌ நடைபெறும்‌ பூப்புனித நீராட்டு விழாவிற்குத்‌ தேவையான எல்லா பூமணவறையும்‌ 
இடவசதிக்கு ஏற்றபடி அமைத்துத்‌ தரமுடியும்‌. 


பேன்ஸி புக்கடை & (Fane Party Rental 
‘Princess Plaza’, 460 Elgin Mills Road 
1668 Victoria Park Av., Richmond Hill, ON 
North York, ON. (கணேசா கோயிலுக்கு அருகில்‌) 
அமெரிக்காவில்‌ உள்ளவர்களின்‌ நன்மை கருதி எங்களின்‌ மற்றுமொரு கிளை 1041210இல்‌ திறக்கப்பட்டுள்ளது. 
BUFFALO - 1716 838 0844 என்ற தொலைபேசி இலக்கத்தில்‌ அழையுங்கள்‌. 


தமிழர்‌ தகவல்‌ TAMILS' INFORMATION 





பஸ்‌ 
ந கெளரி மங்கள சேவை 
அனைத்து இந்து மத கிரியைகளுக்கும்‌ கனடிய திருமணப்‌ பதிவு அதிகாரி, இந்து மதகுரு 
பஞ்சாட்சர விஜாாகூமாரக்‌ குருக்கள்‌ (ஐயாமணி) (புங்குடுதீவு -10) 





திருமணம்‌, திருமணப்‌ பதிவு ஒண்‌ கர உ, சடைநாகம்‌, தலை நகை செற்‌ 
கடை திறப்பு வைபவம்‌ த இட்‌ தலைப்பாகை 
புண்யாக வாசனம்‌ ச்‌ இ உ. பந்தல்‌ அலங்காரம்‌ 
பூப்புனித நீராட்ட விழா மம ட்ட கல்யாண பூஜைப்‌ பொருட்கள்‌ 
பூமாலை, ஆண்டாள்‌ மாலை ஆலய வைபவங்களுக்கான 
இ மற்றும்‌ 1: முத்துச்‌ சப்பரம்‌ 
| ஆகியவைகளுக்கு என்றும்‌ எப்பொழுதும்‌ எம்முடன்‌ தொடர்பு கொள்ளுங்கள்‌ 


Tel: (416) 266-3333 


628 E, Birchmount Road, Scarborough, Ontario. M1K 1P9 








ஒன்ராறியோ வர்த்தக 2 ட்‌ ர ஏசியன்‌ கிறிக்கெட்‌ கிளப்பினரின்‌ 

சம்மேளனத்தின்‌ சிறந்த த நன்‌ சிறந்த வர்த்தக 
சேவைக்கான 20% SO நிறுவனத்துக்கான 
விருது பெற்ற டு ன்‌ 


மற்‌ சிவா ஜுவலறி 


SRISIVA JEWELLERY 


721 Bloor St. W., Toronto, Ontario. M6G 1L5 


(416) 531-4867 





